மேழி விளக்கம் 


ஆசிரியர் : 


சரவணபா . 


பதிப்பாசிரியர் : 


வித்துவான் . வே . 11. தெய்வசிகாமணிக் கவுண்டர் . 


மேழி விளக்கம் 


( சென்னிமலையாண்டவர் மகிமை கூறும் 

வேளாளர் வரலாற்று நூல் ) 


பதிப்பாசிரியர் : 


வித்துவான் . வே ரா . தெய்வசிகாமணிக் கவுண்டர் 


1963 


விலை : 0-75 காசு . 


பசி யார் 0 எமிஜto 


T 


ப 


சென்னிமலைத் திருப்புகழ் 


பகலிரவினில் தடுமாறா 


பதிகுருவெனத் தெளிபோத 
இரகசியமுரைத் தனுபூதி 


ரத நிலை தனைத் தருவாயே 
இகபரமதற் கிறையோனே 
இயலிசையின் முத் தமிழோனே 


சகசிரகிரிப் பதிவேளே 


சரவணபவப் பெருமாளே ! 


- அருணகிரி நாதர் . 


எழுமாத்தூர் வேலம்பாளையும் , வித்துவான் 
வே . ரா . தெய்வசிகாமணிக் கவுண்ட 

அவர்கள் தாமாகவும் , பிரதிகொடுத்துப் 
பிறர் மூலமாகவும் பதிப்பித்து வெளிவந்த 

தமிழ் நூல்கள் 


1. சிவகிரி வேலாயுத சுவாமி இரட்டைமணிமாலை 
2. சிவகிரிச் சண்முகமாலை 
3. கண்ணப்பரம்மானை 
4. எழுமாத்தூர்ச் சத்திநாதர் சிவக்கொழுந்துமாலை 
5. சர்வலோக நாயகி ஒருபா ஒருபஃது 
6. கனக்கிரி வெண்பா 
7. திருப்பாண்டிக் கொடுமுடித் தலபுராணம் உரைநடை 
8. நட்டாற்றீசுவரன் கோயில் தலபுராணச் சுருக்கம் 
9. வடிவுள்ள நாயகி பஞ்சரத்நம் 
10. ஈரோடு தொண்டீசுரர் ஐமணிமாலை 
11 . வாரணியம்மன் வருகைப்பதிகம் 
12 . மாணிக்கவாசகர் நிலைமண்டில வாசிரியப்பா 

( குறிப்புரையுடன் ) 
13 . கோனேரியப்ப முதலியார் ( வரலாறு , பாடல்கள் ) 
14 . ஈரோடை ஐயனாரப்பன் பள்ளு நாடகம் 
15. திங்களூர் நொண்டி ( காலச்சக்கரம் ) 
16. சித்திரமடல் 
17. கொன்றை வேந்தன் வெண்பா 
18 . சென்னிமலைப் பிள்ளைத் தமிழ் பத்து ( குறிப்புரையுடன் ) 
19 . சிவன்மலைப் பிள்ளைத் தமிழ் பத்து 
20. திருச்செங்கோட்டுப் பிள்ளைத் தமிழ் 


vi 


21. தாயுமானவர் மடல் குறிப்புரை முதலியவற்றுடன் 

உரைவளம் ) தருமபுரவாதீனம் 
22. அறச்சலூர் நாகமலையாண்டவர் குமார பஞ்சகம் 
23. பரத சங்கிரகம் . அண்ணாமலை யூனிவர்சிடி 
24. தேவிமான்மியம் விரிவுரையுடன் ( ஞானசம்பந்தம் ) 

தருமபுரமடம் 
25. திருக்குறள் காளிங்கருரை பரிதியுரை தருமபுரவாதீனம் 
26. திருமுருகாற்றுப்படை கவிப்பெருமாளுரை , பரிதியுரை 

( திருமுருகாற்றுப்படை உரைக்கொத்து ) 
27. தேவிமான்மிய மூலம் குறிப்புரையுடன் 
28. சிவஞான போதத்திருவிருத்தம் பழையவுரையுடனும் 

முன்னுரையுடனும் கூடியது 

( செந்தமிழ்ச்செல்வி ) சைவசித்தாந்தக்கழகம் , சென்னை 
29. கம்பராமாயண ஏட்டுச் சுவடிகள் 5. அண்ணாமலைப் 

பல்கலைக்கழக ஆராய்ச்சிட்பதிப்புக்காக . 


கணபதி துணை 


முகவுரை 


தேவாரம் 
திருச்சிற்றம்பலம் 


வாளார்கண் செந்துவர்வாய் மாமலையான் தன்மடந்தை 
தோளாகம் பாகமாப் புல்கினான் தொல்கோயில் 
வேளாளர் என்பவர்கள் வள்ளன்மையால் மிக்கிருக்கும் 
தாளாளர் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமே ! 


மருவுலவு பூமல ரெடுத்துநின் சேவடி 

மலர் தனில் தூவீ நித்தம் 
தருவுலவு செய்கைதிகழ் நின்புரா ணப்புகழ் 

சாற்றவெற் கருள வேண்டும் 
உருவுலவு நோய்பகை வறுமைதீர்த் தடியருக் 

குயர்பதந் தனைய ளிக்கும் 
திருவுலவு சோலையில் தென்றல் தவழ் பொய்கைசூழ் 
சென்னிமா மலைவேல னே ! 

- பதிப்பாசிரியர் . 


மக்கள் உயிர்வாழ்க்கைக்கு உணவு வேண்டும் . உணவின்றி 
மக்கள் உயிர் வாழ்தல் இயலாது . உண்டி முதற்றே உணவின் 
பிண்டம் ( புறம் - 18 ) மக்கள் யாக்கை உணவின் பிண்டம் 
( மணிமேகலை ) உழவே உணவுப் பொருள் உற்பத்தி செய்வது 
ஆதலின் தொழில்களில் உழவு முதலிடம் பெறுவதாயிற்று . உழவு 
வேளாளருக்குரிய சிறந்த தொழில் . வேளாண் மாந்தர்க்கு 
உழுதூண் அல்லது , இலவென மொழிப பிறவகை நிகழ்ச்சி 
என்பது தொல்காப்பியம் மரபியல் சூத்திரம் . “ வேளாண் 
மாந்தர்க்குத் தொழில் உழவே என்றவாறு " என்பது இளம் 
பூரணம் . தொன்மை தொடங்கி நிலவுரிமை பெற்று மண்மகள் 
புதல்வர், நிலக்கிழார் என்னும் பெயர்க்குரியவர்களாய் உழவுத் 
தொழிலால் உலகைப் புரந்து வருவோர் வேளாளர்களே . 


viii 


உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் 
உழுவார் உலகத்தார்க் காணி என்பன திருவள்ளுவம் . 


, 


ஏனையோர்பால் காணப்பெறாத 
காணப்பெறாத் சில சிறப்பான 

சில சிறப்பான இயல்புகள் 
வேளாளரிடத்தே உண்டு . * வேளாளன் என்பான் விருந்திருக்க 
உண்ணாதான் ( திரிகடுகம் ) வேளாளர் என்பவர்கள் வள்ளன் 
மையால் மிக்கிருக்கும் தாளாளர் ( திருஞான சம்பந்தர் ) எருது 
டையான் வேளாளன் ( நான்மணிக்கடிகை ) என்பனவெல்லாம் 
வேளாளரின் சிறப்பியல்புகளை அறிவிப்பன . உழவில் சிறந்தது 
கொங்கு நாட்டு 

உழவே . ஆதலின் கொங்கத்து உழவு 
வங்கத்து வாணிகம் என்பர் உச்சிமேற் 

புலவர்கொள் 
நச்சினார்க்கினியர் . 


பழந்தமிழ் நூல்களால் அறியப்படும் தமிழகத்து வாழும் 
நால்வகை மக்கட் பிரிவினருள் வேளாளர் குலமக்கள் பிரிவைச் 
சார்ந்தவராவர் . வேளாளர் , உழுதுண்ணும் வேளாளர் , உழுவித் 
துண்ணும் வேளாளர் என இருவகையினர் ஆவர் . 

நாட்டில் 
நல்லரசு நிலைபெறுவதற்குக் காரணமானவர்கள் வேளாளர்களே . 
தமிழ் வேந்தர்கள் வேளாளர் இல்லங்களில் மணம் 
வந்தனர் . வேளாளர்களை நன்கு பாதுகாக்கும் அரசாங்கமே நாட் 
டில் நிலைவுறும் . அரசு வலிவுற்றிருக்க வேண்டுமானால் வேளா 
ளர்கள் வலிவுற்றிருக்க வேண்டும் . இக்கருத்தினைச் 

சங்கப் 
புலவராகிய வெள்ளைக்குடி நாகனார் சோழன் குளமுற்றத்துத் 
துஞ்சிய கிள்ளி வளவனுக்குச் செவியறிவுறுத்தியுள்ளார் . 


செய்து 


- குலழக்கள் - அந்தணர் , அரசர் , வணிகர் , வேளாளர் . 
நிலமக்கள் - ஆயர் , கானவர் , மறவர் , தொழுவர் , பரதவர் . 

ஆயர் வேட்டுவர் ஆடூஉத் திணைப்பெயர் 
ஆவயின் வரூஉம் கிழவரும் உளரே 
ஏனோர் மருங்கினும் எண்ணும் காலை 

ஆனா வகைய திணைநிலைப் பெயரே ( தொல் . அகத்திணையியல் ) 
வினை மக்கள் - கொல்லர் , தட்டார் , தச்சர் , குயவர் , நாவிதர் , வண்ணார் 

மாலைகட்டியர் முதலியோர் . 
குடிமக்கள்--பாணர் , பறையர் , துடியர் , கடம்பர் . 

பாணன் பறையன் துடியன கடம்பனென்று 
இந்நான் கல்லது குடியுமில்லை ( தொல் - மேற்கோள் ) 


இரவு பொதுவகையில் பலராலும் செய்யப்படுகின்றதெனி 

ix 
* பகடுபுரந் தருநர் பாரம் ஓப்பிக் 
குடிபுரந் தருகுவை யாயின் நின் 

அடிநிழல் அடங்குவர் அடங்கா தோரே ( புறம் ) 
இக்கருத்தையே வள்ளுவனாரும் 

பலகுடை நீழலும் தங்குடைக்கீழ்க் காண்பர் 
அலகுடை நீழ லவர் 

என்று கூறுகின்றார் . 
னும் சிறப்புவகையில் அத்தொழிலுக்குரியவர்கள் வேளாளர்களே . 
அரசர்கள் அவர்களை நன்கு பாதுகாத்தால் அவர்கள் தொழில் 

கடினமான அதனை மனதில் தளர்ச்சி கொள்ளாமல் 
நன்றாகச் செய்வார்கள் . அதனால் நாட்டில் உணவுப்பொருள்கள் 
மகுதியாகும் . மக்கள் பசி பட்டினியின்றி நல்வாழ்வுறுவர் . 
மேலும் விளைபொருள்கள் மிகுவதால் காட்டில் வாணிகம் ஓங்கும் . 
செல்வம் கொழிக்கும் . படைப்பல போங்கும் பிறநாட்டு வேந்தர் 
அடங்கி யொழுகுவர் . நாட்டின் பொருளாதாரமே பகைவர் 
களாகிய இருளையோட்டும் பொய்யா விளக்காம் என்பது அறிஞர் 
களின் முடிபு . ஆதலின் அரசர்கள் பொதுநோக்கங் கொள்ளாமல் 
சிறப்பு வகையில் வேளாளரைப் பேணுதல் வேண்டும் . 


களிற் 


தமிழ் மன்னர்கள் காடு கொன்று நாடாக்கியும் , குளம் தொட்டு 
வளம் பெருக்கியும் , ஆறில் ஒரு கூறு வரிவாங்கியும் வேளாளர் 
சளைக் காத்து 

வந்தனர் . தொல்சாட்பியர் . திருவள்ளுவனார் , 
ஒளவையார் , கம்பர் , சேக்கிழார் முதலிய புலவர்கள் தம் நூல்களில் 
வேளாளர்களையும் அவர்கள் செய்யும் உழவுத்தொழிலையும் பற்றிப் 
பாராட்டிக் கூறியுள்ளனர் . வேளாளர்களைப்பற்றிக் கூறும் பிற் 
காலத்துத்தனி நூல்களும் பல உண்டு அவற்றுள் என் பார்வைக் 
கெட்டிய சில நூல்களைப்பற்றிய குறிப்புக்களை ஈண்டுத் தருகின் 


றேன் . 


ஏரெழுபது : -கம்பர் பாடியது . 

‘ கங்கைபெறுங் காராளர் கருவியெழு பதுமுரைக்க என்று 
காப்புச்செய்யுள் கூறுவதனால் உழவு கருவிகள் எழுபதன் சிறப்புக் 


* 


எருது : புரந்தருநர் -- பாதுகாக்கும் வேளாளர் ; பாரம் - கூட்டம் ; 

குடி - ஏனைய குடிகள் . 
t அலகுடை நீழலவர்- செற்கதிரின் நிழலையுடைய உழவர் . 


ளென்று 


கூறுவது இந்நூல் என அறியலாம் . சோழ நாட்டின் எழுபத் 
தொன்பது வளநாடுகளிலும் வேளாளக்குடிகள் வாழ்ந்தார்க் 
இந்நூல் தெரிவிக்கிறது. 

இந்நூலில் 

வேளாளர் 
" மேழித்தேவர் என்றும் , சாதிவளம் படைத்துடைய தாயனைய 
காராளர் என்றும் , “ உலகமுதற்கரு " என்றும் , வெய்யகலி 
தொலைக்கும் வேளாளர் என்றும் , அனைத்துயிர்க்கும் எழுங் 
கருணைப் பெருக்காளர் என்றும் , செந்தமிழ்க்கு முதலாய 
திருவாளர் என்றும் , நீடுபெரும் புகழ்படைத்த நிலமடந்தை 
திருமக்கள் என்றும் போற்றப்படுகின்றனர் . 


திருக்கை வழக்கம் : கவிச்சக்கரவர்த்தியாகிய கம்பர் 
மனமுவந்து வேளாளர்களைப் பாடிய நயமிக்க நூல்களில் இதுவும் 
ஒன்று . இந்நூல் 59 கண்ணிகளையுடையது . தொன்மையில் 
மும்மண்டலங்களிலும் வாழ்ந்து அருஞ்செயல் புரிந்து புகழெய்திய 
வேளாளகுலச் சான்றோர் பலரின் திருக்கரங்களை அவர் செய்த 
புகழ்மிக்க செயல்களாற் புகழ்ந்து கூறுவது . , இந்நூல் கலிவெண் 
பாவால் ஆயது . 


மேழிக் கொடிசிங்க வெற்றிக் கொடிகுயிலின் 
வாழிக் கொடியே மருவுங்கை 
நாவிற் புகழ்கம்ப நாடற் கடிமையென்றே 
மாவைக் கரைத்து முன்னே வைக்குங்கை 
‘ மண்ணிற் கடலின் மலையிற் பெரியதென 
எண்ணியெழு திக்கொடுத்த ஏற்றக்கை 


என்று வேளாளர் கை புகழப்படுகின்றது . மூன்றாவது கண்ணியில் 
சேக்கிழார் கைத்திறம் புகழப்படுகின்றது . ஆதலின் 

கம்பர் 
சேக்கிழாருக்குப் பிற்பட்டவர் எனத்தெரிகிறது . சேக்கிழார் 
அநபாய சோழன் என்னும் இரண்டாம் குலோத்துங்க சோழன் 
காலத்தில் வாழ்ந்தவர் , கி.பி 1123 முதல் 1148 வரை . கம்பர் 
காலம் இரண்டாம் இராசராசன் காலம் கி . பி . 1171 முதல் 
1178 வரை . 


வேதமொரு நான்கினையும் மிக்க தமிழ் நாலடியால் 
ஓதியுரைத் தேகருணை ஓங்குங்கை 

இதனால் நாலடி , வேளாளர் வேதம்போல ஓதிவந்த நூவெனத் 
தெரிகிறது . 


உறுதுணை செய்கிறது . 

xi 
‘ வெள்ளாண் மரபுக்கு வேதமெனச் சான்றோர்கள் 
எல்லாருங் கூடி யெடுத்துரைத்த - சொல்லாய்ந்த 
நாலடி நானூறும் நன்கினிதா என்மனத்தே 
சீலமுடன் நிற்க தெளிந்து 

என்னும் நாலடிப்பாயிரப்பாடல் கம்பர் காட்டிய கொள் 
ஓதுதற்குரிய நூல் என்பது புலனாம் சங்கைகுலந் தழைக்க 
என்று தொடங்கிக் ‘ காராளர் கற்பகப்பூங் கை 

என்று முடிவு 
பெறுகின்றது இத்திருக்கை வழக்கம் . 


. 


மேழி எழுபது : 
நாதப் புலவர் பாடியது . 


குன்றத்தூர் அட்டாவதானம் சொக்க 


என்று 


1 


மேழிப் பெருக்கத்தை வேளாளர் மேற்சொல்ல 
காப்புச் செய்யுள் செதொடங்குவதனால் இந்நூலுக்கு மேழிப் 
பெருக்கம் என்பதும் பெயர் . இது 

காராளர் 

மேழிப்பெருஞ் 
செல்வத்தின் சிறப்புக்கூறுவது . உழவு செய்தற்குரிய நல்ல நாள் 
முதலியனவும் கூறப்படுகின்றது . திருவள்ளுவம் தொல்காப் 
பியம் ஆகிய நூல்களில் உழவு தொழிலும் , வேளாண் மாந்தர் 
பும் கூறப்படுவதை ஆசிரியர் சில செய்யுட்களில் சுட்டிக்காட்டி 
யுள்ளார் . 


சிறப் 


" சிறப்பொடு பூசனை தேவர் தமக்கும் செல் லா துமழை 
வறப்பினென் றார்குற ளேர் குறித் தேசொன்ன மார்க்கமதா 
முறப்பய னேரி னுழா அரென் பராற்பின் னுலகினுக்குப் 
பிறப்பிட மானது காராளர் மேழிப் பெருஞ்செல்வமே . 


தரும்பான்மை மேழிச்செல் வங்கோழையில்லெனத் 

தாயவ்வையார் 
அரும்பான்மை சொல்லினள் வேளாண்மை மாந்தரவர்க்குழுதூண் 
வரும்பான்மை கொள்ளுவ ரென்றார் தொல் காப்பியர் 

மற்றுமுள்ளோர் 
பெரும்பான்மை யென்றது . காராளர் மேழிப் பெருஞ்செல்வமே . 


" ஏராருங் குனறை நகர்ச்சொக்க நாத னியம்புகின்ற 
சீராரு மேழி யெழுபது தான் கொங்கு சேலத்திலே 
காராளர் தொண்டைநன் னாட்டார் சபையிற் சகாரத்திலாண் 
டோரா யிரத்தறு நூற்றுப்பத் தைந்தினி லோதியதே 


இப்பாடலால் இந்நூலாசிரியர் சாலிவாகன சகாப்தம் 1615 
கி . பி . 1693 ல் வாழ்ந்தவரெனத் தெரிகிறது இந்நூல் இன்னும் 
அச்சாகவில்லை . இவரே தஞ்சைவாணன் கோவைக்கு சிறந்ததோர் 
உரையையும் இயற்றியவர் . - திருச்செங்கோட்டுப் பிள்ளை த்சமிழ் 
திருவெள்ளூர்த் தலபுராணம் முதலிய நூல்கள் இவராற் பாடப் 
பெற்றவை 

இவர் தொண்டைமண்டல வேளாளகுலத்தினர் . 
கூடற்கிழார் கோத்திரத்திற் பிறந்தவர் . 

மரபாள சூடாமணி : இந்நூல் வைசிய வேளாளர்களைப் 
பற்றிக் கூறுவது . 120 விருத்தங்களால் ஆகியது . அவையடக் 
கத்தில் , 

“ நாகமணி யுஞ்சிவனார் நற்கிரியைச் சேர்ந்தணுகுங் 
காகநிற மகன்று கனகநிற மானாற்போல் 
பாகவத னகதாரி பாட்டிழிவு தானகற்றி 
மாகவிதைப் புலவோர்கள் மரபணுகப் பொன்னாமே 

என்பதனால் இந்நூலாசிரியர் பாகவதன் அந்தாரி எனத் 
தெரிகின்றது . இவர் விஜயநகர சாம்ராஜ்யப் பிரதிநிதி அச்சுத 
ராயனால் பாராட்டப்பெற்று ‘ புலவர் சிங்கம் ‘ தமிழ்க் 
கொண்டல் எனச் சிறப்புப் பெயர் பெற்றவர் . இவர் வைணவ 
சமயத்தவர் . காலம் கி . பி . 11- ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி . 
வருணம் நான்கினையும் மூன்றாம் எனத் தொகுத்துக் கூறுவதிந் 
நூல் . தமிழுடன் பிறந்துவந்த குலப்புகழ்சாற்றலுற்றேன் என் 
றும் வடகலையைத் தென்கலையா லீசைக்கலுற்றேன் 

என்றும் 
கூறுகின்றார் . இந்நூல் அச்சானதாகத் தெரியவில்லை . 

இந்நூல் , வேளாளர் வைசிய வருணத்தைச் சர்ந்தவரெனக் 
கூறுகின்றது . இந்நூல் சிறப்புப்பாயிரம் , வருண உற்பத்தி , 

1 இது வித்துவான் வே . ரா . தெய்வசிகாமணிக் சவுண்டரெழுதிய 
ஆராய்ச்சிக் குறிப்புரை முன்னுரை முதலியவற்றுடன் கூடியது . பழனி 
தேவஸ்தான நிர்வாகக்குழுவின் தலைவர் திரு . V. V. C. R. முருகேச 
முதலியார் அவர்களின் பொருளுதலீயால் அச்சிடப்பெற்றது . 


xiii 


வைசிய உற்பத்தி , கோத்திர உற்பத்தி , சூத்திர உற்பத்தி , தசாங்க 
வரலாறு , குல உற்பவம் , வேத உற்பவம் என்னும் பிரிவுகளைக் 
கொண்டது . வேளாளர்களிடத்தே சீவகனார் புகழுரைக்கும் 
சிந்தாமணி யைப் பயிலும் வழக்கம் மிக்கிருந்ததென்று இந் 
நூலால் அறியலாம் . வைதீக 

ஆசாரங்களை 

வேளாளர்க்குரிய 
நித்தியகன்ம நெறிகளாக இந்நூல் விரித்துக் கூறுகின்றது . 


மரபா 
கனக 


மரபாள சூடாமணி கூறும் வைசிய வேளாள வரலாற்றுச் 
சுருக்கம் : 

வைசியருற்பவம் : - பரமசிவன் கட்டளைப்படி திருமாலின் 
கலைகளில் ஒன்று கங்கைக்கரையில் மகுடமும் முந்நூலும் 
விளங்கக் கலப்பைப்படையைக் கையிலேந்தி வைசியனாசத்தோன் 
றியது . அவனுக்கு மரபாளன் என்று பெயர் . அம்மரபாளன் 
குபேரன் மகளையும் இந்திரனுக்கு ஊர்வசிபால் தோன்றிய 
இரணியவதி என்பவளையும் மணம் புரிந்து கொண்டான் . 
ளன் மனைவியர் இருவரும் கொன்னை கிழார் முதல் 
தமிழாளர் ஈறாகவுள்ள நூற்றாறு புதல்வர்களையீன்றனர் . 
போதாயனர் என்னும் முனிவர் இப்பிள்ளைகளுக்கு 

வேளாள 
தீரர் எனப் பெயர் சூட்டினார் . அவரே சாதகன்மம் உபநயனம் 
முதலியவைகளும் செய்வித்தார் பிரமன் இப்பிள்ளைகளைப் 
பார்த்து நீங்கள் வைசியர் ஆவீர்களென்று கலப்பை எருது திராசு 
பசும்பை ஆகியவைகளையும் கொடுத்து உங்களுக்கு உழவும் 
வாணிகமும் தொழிலாகுமென்று கூறினான் . 

சூத்திரர் உற்பவம் : - அப்பிள்ளை கள் நூற்றாறு பேர்களும் 
நளகூபரன் பெற்ற மகளிர்கள் நூற்றாறு பேர்களையும் மணம் 
செய்து கொண்டனர் . அவர்களிடம் பன்னீராயிரம் புதல்வர்கள் 
பிறந்தார்கள் . இவர்களே நாலாஞ்சாதி . இவர்களுக்கு வைசியர் ,, 
வேளாளர் , மன்னர் பின்னவர் , வணிகர் , நாயகர் , உழவர், இப்பர் , 
செட்டர் , காராளர் , கோவலர் , பூமிபாலகர் , சங்கை மைந்தர் 
என்று பெயர் கூறப்படும் . 

கூறப்படும் . இவர்கள் போதாயனர் செய்த 
சூத்திரப்படி எட்டாம் நாளில் சூதகம் தீர்ப்பதாலும் மணவினை 
செய்துதலாலும் சூத்திரர் எனப்படுவர் . 


பசும்பையெழுபது : - இது வைசிய வேளாளர் புகழ்கூறும் 
எழுபது பாடல்களையுடைய பழைய நூல் . இது வைசிய வேளா 
ளர்ச்குரிய டை முதலியவற்றைக் கூறுதலால் பசும்பையெழுப 
தெனப் பெயர் பெற்றது . நூலாசிரியர் பெயர் தெரியவில்லை . 


வேளாள புராணம் : இந்நூல் வீராட்சிமங்கலம் கந்தசாமிக் 
கவிராயரவர்களால் 1373 விருத்தப்பாக்களால் திட்பமும் நுட்ப 


xiv 


மும் சிறப்பப்பாடப்பெற்றது 29 படலங்களையுடையது . “ காராளர் 
தமைப் புகழ்ந்த கம்பனுக்குப் பின்வந்த கப்பனானோன் ” என்று 
இந்நூலாசிரியர் பாயிரச் செய்யுளொன்றில் பாராட்டப்படுகின்றார் . 
சுமார் அறுபது ஆண்டுகளின் முன்பு பாடப்பெற்று 1907 - ஆம் 
ஆண்டு கொங்கார்பாளையம் வைத்தியம் முத்துசாமி உபாத்தி 
யாயரால் அச்சிடப்பெற்றது . இந்நூலின் ஏர்ப்படலம் மிகவும் 
பயனுடையது . இந்நூல் மரபான சூடாமணியை விரித்துக்காவிய 
இலக்கணங்கள் அமையச்செய்யப்பெற்றது . 


கொங்குமண்டல சதகம் : - வாலசுந்தரக்கவிராயர் இயற்றி 
யது . இது கொங்கு நாட்டிலுள்ள ஐதிகங்களையும் சொங்கு 
நாட்டு வேளாளர் குலங்களையும் அக்குலத்தின் பழம் பெருங்கீர்த்தி 
களையும் குறித்தப் பாடப்பெற்றது . இந்நூல் அச்சாசவில்லை . 
மற்றும் கார்மண்டல சதகம் , மிழலைச் சதகம் , சோழமண்டல 
சதகம் , தொண்டைமண்டல சதகம் முதலியனவும் வேளாள 
ருடைய சிறப்பினைக் கூறுகின்றன . 


காணி நூல் :-- இது கொங்கு வேளாளர் குலங்களையும் 
கொங்கு நாட்டில் அவ்வக்குலத்தினருக்குரிய காணிகளையும் 
கூறும் ஆசிரிய விருத்தப்பாக்களாலாகிய ஓர் நூல் . இதனை இயற் 
றியவர் கம்பநாதர் என்பவர் , இவரியற்றிய ஆசிரியப்பாவாலாகிய 
மற்றொரு நூலும் உள்ளது . சோழ வேந்தன் ஒருவன் முன்பு 
உறையூர்ப் பாக்கத்து வாழ்ந்த வேளாளக் குடிகள் பலரைக் 
கொங்கு நாட்டிற்குடி யேற்றுவித்தான் என்னும் வேளாளக் 
குடிகளுக்குத் தலைவராய் நன்கு பட்டக்காரர்கள் உண்டென்றும் 
அவர்களுக்கு நாட்டதிராரமும் உடன் இருந்ததென்றும் கூறு 
றது . அந்நூலில் பச்சைமயொன் 

பவளமலையான் 
நூற்றுக்கு மேற்பட்ட வேளாள குலம் கூறப்பட்டுள்ளது . இவ்விரு 
நூலும் அச்சேறியதாகத் தெரியவில்லை . 


முதலிய 


மேழி விளக்கம் : இந்நூல் மேழி பிடித்து உழவு செய்தற் 
குரிய வேளாளர்களின் வரலாற்றினை விளக்குப் போல விளக்கிக் 
காட்டும் நூல் இது எளிய செம்பாகமான இனிய கலிவெண்பா 
நடையில் இயன்ற 621 கண்ணிகளையுடையது . 

சென்னிமலை 
முருகர் திருவருள் மகிமையையுணர்த்துவது . 


இந்நூலின் ஆசிரியர் சோழநாட்டுத் திருவெண்காட்டில் 
வாழ்ந்த கார்காத்த வேளாள குல திலகராகிய சரவணையா என் 
பவர் . ( மேழி விளக்கம் 30-40 கண்ணிகள் காண்க ) டில்லி 
பாட்சாவினிட தேசமெனும் மைசூரும் என்று இந்நூலின் 


XV 


127 - ஆம் கண்ணியில் கூறுவதால் இந்நூலாசிரியர் மைசூரை 
டில்லி முகமதியர்கள் ஆண்ட காலத்தவரெனத் தெரிகிறது . 


கி . பி . 14 - ஆம் நூற்றாண்டில் டில்லி முகலாயர் படையெடுப் 
பால் தமிழ் நாட்டில் மூவேந்தராட்சி முடிவுற்று வீழ்ச்சிடைந்தது . 
அக்காலத்தில் பலவேறு குலத்தினர் நாட்டின் அதிகாரத்தைக் 
கைப்பற்றி ஆட்சி புரிந்தனர் . அக்காலத்தில் வசூர் டில்லி 
முகலாயர் ஆட்சிலிருந்தது . பின்னர் விஜயநகர அரசர்கள் பைசூர் 
அரச வமிசத்தினர் ஆகிய உடையார்கள் ஆகியோர் ஆட்சிக்கு 
வந்தது . பின்பு கி . பி . 18 - ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 
மைசூரை ஹைதர் அலி , திப்புசுல்தான் என்ற முகமதிய வீரர்கள் 
கைப்பற்றி ஆட்சி புரிந்தனர் . இந்நூலில் டில்லி பாட்சாவின் 
பெயர் குறிப்பிடப்படுவதால் இந் நூலாசிரியர் அவர் வாழ்ந்த 
14 - ஆம் நூற்றாண்டினரெனத் தணியப்படுகின்றது . 


தமிழகத்தில் மூவேந்தர்களின் ஆட்சி முடிவுற்ற பின்பு வந்த 
தட்டராகிய அரசர் சிலர் நாட்டில் வாழும் பலவகை மக்களுக்கும் 
பலவகையான கடும் வரி விதித்தக் கையிகந்த தண்டம் செய் 
தனர் . நாட்டு மக்கள் நிலை குலைந்தனர் . அவர்களுள் வேளாளர் 
கள் பூமி முதலிய செல்வங்களை யெல்லாம் விற்றுக்கொடுத்து விட்டு 
உழவு தொழில் செய்ய முடியாதவர்களாய் நாடு திரண்டு சென்று 
சென்னிமலை வாழும் இடும்பக் ( குமர னிடம் முறையிட்டனர் . 
இடும்பக்குமரன் கருணையால் சென்னிமலை முருகன் திருமுன்பை 
யடைந்தது வணங்கி நின்று தம் குறைகளைக் 

தம் குறைகளைக் கூறியருள் செய்து 
காக்குமாறு வேண்டினர் . சென்னிமலை முருகப்பெருமான் அருள் 
செய்தபடியே தட்ட அரசர்கள் அழியவும் வேளாளர்கள் தத்தம் 
நாடடைந்து உழவு செய்து வளம் பெருக்கி அரசர்கள் போல 
நலமுற வாழ்ந்தனர் என்பது இந்நூலின் சுருக்கமான பொருள் . 


மற்றும் இந்நூலின்கண் சென்னிமலையாண்டவர் திருத்த 
சாங்கச்சிறப்பு , மலை , ஆறு , நாடு , ஊர் , யானை , குதிரை , கொடி 
மாலை முரசு ஆணை என்பவற்றின் வருணனைகள் , வேளாளருக் 
குரிய ஏன வகைகள் , விளை வுப்பொருள்கள் , வேளாளர்கள் அரசர் 
களையொப்ப வாழ்தல் , வேளாளர் கீர்த்திகள் , கொடுங்கோலர் 
ஆட்சியில் வேளாளர் முதலியோர் அடைந்த துன்பங்கள் . வேளா 
ளர்களின் தோற்றம் , திருமணச்செய்திகள் , மணமக்கள் வரிசை , 
வேளாளருக்குரிய நாடு நகர் முதலியவைசள் , நீலமலைச் சார்பில் 
வாழ்ந்த வேளாளர்களை மூவேந்தர்களும் அழைத்து வந்து (சடிப் 
பிரிவு செய்து தத்தம் நாட்டிற் குடியேற்றுதல் , நாட்டில் நல்ல 
மழை பொழிய வேளாளர்கள் உழுதொழிலால் வளம் பெருக்கி 


Xvi 


நாடு நலமுறச்செய்தல் வேளாளரின் பலவகைப் பிரிவுகள் முதலிய 
செய்திகள் கூறப்படுகின்றன . 


ஒவ்வோர் காலத்தில் நாட்டின் தீய சக்திகள் மக்கள் செய்த 
முன்வினைக்கேற்ப ஆட்சி புரிவதுண்டு. அக்காலத்தில் நாட்டில் 
அராஜகம் தாண்டல்பாடும் . மக்கள் பலவ்கைத் துயரங்களுக் 
காளாவர் . மக்கள் செய்யும் முயற்சிகளால் அத்துயரங்கள் தடை 
படுவதில்லை. அக்காலத்தில் மக்கள் சரண் புகுந்துய்வதற்குரிய 
நிலைக்களம் தெய்வத்தின் திருவடிகளேயாம் . அத்தெய்வம் 
செங்கையில் வடிவேல் கொண்டு சென்னிமா மலையில் மேவும் 
செவ்வேள் முருகனேயாம் என்பதனை ஆசிரியர் இந்நூலின் சண் 
வரலாற்றுண்மையில் நன்கு அறிய வைத்துள்ள செய்தி அறிந்து 
போற்றுதற்குரியது . 


" குடித்தனங்கள் செய்திந்தக் குவலயத்தில் வாழ்வதற்குப் 
பிடித்தகொம் பெல்லாம் பெலனில்லை - வடித்தசுடர் 
வேலவனே யல்லாமல் வேறுதணை யில்லை யென்று 
ஞாலமதில் வேளாளர் நாடிவந்தோம் " ( 275-276 ) 

இதனால் கொங்கு நாட்டு வேளாளரும் ஏனை நாட்டு வேளா 
வரும் தத்தம் நாடுகளிலும் பிறநாடுகளிலுமுள்ள பல தலங்களில் 
இறைவனை வணங்கி வழிபடும் நியமமுடையவராயினும் தாம் 
துன்ப காலத்தில் புகல் புகுதற்குரியதும் முருகன் அருள்பெற் 
றுய்தற்குரியதுமாகிய முக்கிய திருத்தலமாகக் கொண்டிருந்தது 
சென்னிமலையேயாம் என்பது நன்கு விளங்கும் . 


இந்நூலின் கண் உவமை சிலேடை முதலிய அணி விசேடங் 
கள் பலவுண்டு . விரிப்பின் பெருகுமாதலின் நூல் நோக்கி யறிந்து 
கொள்க . ஆசிரியர் காட்டும் உவமைகள் இரண்டொன்று காட்டு 


தும் . 


15 


இடும்பன் துட்டர்களால் வருத்தமுற்றுச் சரண்புகுந்த 
வேளாளர்களை நோக்கி உவமை முகத்தால் ஆறுதல் கூறுகின்றார் . 
அவ்வுவமை , 

அருகுக்குக் கேடே அடுப்பதில்லை தின்னும் 
மிருகத்தின் கேடே மிகுப்பதன்றி 

இவ்வடிகளில் வரும் அறுகு என்பது ஒழிந்த கொழுக்கட்டை 
முதலிய ஏனைய புல்லினங்களையும் கொள்ள நின்றது . “ ஒரு 


என்பது . 


xvii 


மொழி ஒழிதன் இனங்கொளற் குரித்தே " என்பது நன்னூல் 
இலக்கணமாதலின் , மிருகம் என்பது ஆடு மாடு எருமை முதலிய 
புல் தின்னும் மிருகங்களின் பொதுப்பெயராம் . 


மிருகங்கள் புல்லைத் தின்று அவற்றிற்குக் கேடு செய்யும் . 
ஆனால் புல் அழிவதில்லை. தின்ற மிருகங்களே அறிவுறுகின்றன . 
அதுபோல துட்டர்கள் உங்களுக்குக் கேடு செய்கிறார்கள் . ஆனால் 
நீங்கள் கேடடைய மாட்டீர்கள் . கேடு செய்யும் அவர்களே 
அழிவார்கள் 

அவ்வுவமையால் உணர்த்தப்பெறும் 
பிறிது பொருளாம் . இவ்வாறு வருவதனை அணியிலக்கண நூலார் 
ஒட்டு அல்லது பிறிது மொழிதலணி என்பார்கள் . 


என்பது 


ஆசிரியர் முருகப் பெருமானுடைய ஆணைக்குத் திருமாலின் 
கைத் திகிரியாகிய சக்கரத்தை உவமை கூறியிருக்கிறார் . திகிரி 
திருமால் எண்ணிய இடங்களிற் சென்று அவர் கருத்தை முற்று 

முருகனின் ஆணையும் திருமாலின் கைத்திகிரி போல 
உலக முழுவதிலும் சென்று அவர் திருவுளக்கருத்தை முற்று 
விப்பது ஆதலின் திகிரியை உவமை கூறினார் . 


விப்பது 


பதினான்காம் நூற்றாண்டில் வழக்கில் உள்ளனவாய் பிற்கா 
லத்தில் வழக்கில் உள்ளனவும் இல்லனவுமாகிய ஏனங்களின் 
பெயர்கள் நில அளவைப் பெயர்கள் , பல வகை வரிகளின் பெயர் 
கள் , தண்டனைகளின் பெயர்கள் ஆகியவைகள் இந்நூலின் கண் 
விரவிவருதல் அறிதற்குரியது . 


இந்நூல் முழுவதும் பெரும்பாலும் உலக வழக்கு மொழி 
களும் சிறுபான்மை நூல் 

நூல் வழக்கு மொழிகளும் பயின்றுவர 
இயற்றப்பெற்றுள்ளது . ஆதலின் சிறிது கல்வியறிவுடையவரும் 
விரும்பியறிதற்குரிய எளிமையுடையது . நான்காம் வருணத்தவ 
ராகிய உழவு தொழில் செய்யும் வேளாளர்பற்றிக் கூறும் வரலாற் 
றுச் செய்திகளுக்கும் , கர்னடரப் பரைச் செய்திகளுக்கும் உலக 
வழக்கிற்கும் ஒத்துவருவது இந்நூலொன்றேயாம். இது சிறந்த 
யாப்புறவமைந்த நூலன் றாயினும் இந்நூலின் கண் 

உழவுக்கலை 
பற்றிய செய்திகளும் , வரலாற்றுண்மைகளும் புராணத்தின் 
தொன்பையும் அடைந்து 

உழவுக்சலை பற்றிய 
பழந்தமிழ்ச் சொற்கள் பல விரவியிருத்தலின் இந்நூல் சென்னை 
அரசாங்கக் கலைச்சொற்குழுவினர் கருத்திற் கொள்ளுதற்குரியது . 

இந்நூல் பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த வேளாளர் 
களின் நாகரிகம் , பண்பாடு , தொழில் அரசியல் முதலியவற்றை 
அறிந்து கொள்வதற்குச் சென்ற கால தரிசனம் காட்டும் தூரதரிசனி 


கிடக்கின் றன . 


xviii 


போன்றது . 


நாடகவகையைச் சேர்ந்த நூலன்றாயினும் 
நாடக மேடைகளில் நடித்துக் காட்டுதற்கும் , நிழற்படக்காட்சி 
எடுப்பதற்கும் ஏற்ற வரலாற்றுக் கட்டுக்கோப்பு உடையது . 
தமிழ் நிலத்து வாழ்ந்த முன்னோர்களின் வரலாறும் கருத்துக்களும் 
மிகவும் உயர்ந்தவை . விலை மதிக்க முடியாதவை . 

அவைகளே 
பின்னோர்களின் வாழ்வைச் 

சிறப்புற வளம்படுத்துபவை . 
ஆதலின் அவற்றுள் ஒரு சிறு துண்டும் வீணாகாதபடி பாதுகாத் 
தல் தமிழ் மக்கள் கடமையாம் . 


பண்டைய கலை , நாகரிகம் , பண்பாடு , பழக்க வழக்கம் ஆகிய 
வற்றை அறிவதற்கு இத்தகைய நூல்கள் சிறந்த பயன் தரும் 
என்று கருதி இந்நூலை வெளியிடும் முயற்சியை மேற்கொண் 
டேன் 


மேழி விளக்க நூலின் பதிப்பிற்கு மூலமாயுள்ள ஏட்டுச் 
சுவடிகள் இரண்டு. அவற்றுள் ஒன்று வீராட்சி மங்கலம் தமிழ்ப் 
புலவரும் , பிங்கலந்தை உரிச்சொல் என்னும் நிகண்டுகளின் பழம் 
பதிப்பாசிரியருமான வித்துவான் சிவன் பிள்ளையவர்களின் ஏட்டுச் 
சுவடி . 


அதனையும் பிற ஏட்டுச்சுவடிகளையும் பாதுகாத்து வைத் 
திருந்து என்னை வரவழைத்து அன்புடன் உதவியவர் உடுமலைப் 
பேட்டை வட்டத்தைச் சேர்ந்த பொம்மநாயக்கன்பட்டி வைத்தியர் 
திருவாளர் மாணிக்கம் பிள்ளையவர்கள் ஆவார்கள் . 


இந்நூலின் பரிசோதனைக்குக் கருவியாகுமாறு தாம் அரிதிற் 
பாதுகாத்து வைத்திருந்த மேழி விளக்க நூலின் மற்றொரு ஏட்டுச் 
சுவடியை அன்புடன் கொடுத்து உதவியவர் அவிநாசி வட்டத்தைச் 
சேர்ந்த 

கெட்டி சேயூர் சைவத்திருவாளர் ஆறுமுக தேசிகர் 
அவர்கள் ஆவார்கள் . அவ்விருவருடைய நன்றியும் என்னால் 
யாண்டும் மறக்கற் பாலதன்று . 


யான் , இந்நூலைப் பரிசோதித்துப் படிப்போர்க்கு உபயோக 
மாகுமாறு குறிப்புரையும் சென்னிமலைத் தல வரலாற்றுச் சுருக்க 
மும் நூலின் உட்பொருட் சுருக்கமும் எழுதிச் சேர்த்துள்ளேன் . 

‘ முனிவரு மன்னரு முன்னுவ பொன்னான் முடியும் என் 
மாணிக்க வாசகப் பெருமான் திருச்சிற்றம்பலக் கோவையிற் 
கூறியபடி யான் கருதிய இந்நூற்பதிப்பு நிறைவுறுதற்கு வேண் 
டும் பொருள்களை அன்புடன் கொடுத்துதவிய கொடைப்பண்பு 
வாய்ந்த அன்புமிக்க நண்பர்களுக்கு இம்மை மறுமைக்குரிய 


xix .. 


எல்லா நன்மைகளையும் மேலும் மேலும் தந்தருளுமாறு சென்னி 
மலையாண்டவன் திருவடிச் செம்பொற்றாமரை 

மலர்களைச் 
சிந்தித்து வந்திப்ப தல்லாது வேறு யாது செய்ய வல்லேன் . 


இந்நூலைப் பரிசோதனை செய்து அச்சியற்றும்வரை நிழல் 
போல என்னுடனிருந்து பலவகையில் உதவி புரிந்துவந்த என் 
அன்புக்குரிய மாணவராகிய வித்துவான் செ . இராசுவிற்கு நீண்ட 
வாழ்நாளும் நிறைவுறு செல்வமும் நல்ல பதவியும் தந்தருளுமாறு 
தமிழ்த் தெய்வத்தின் திருவருளைச் சிந்தித்து வந்திக்கிறேன் . 


இந்நூல் விரைவில் நல்ல முறையில் வெளிவருவதற்கான 
சமயமறிந்து பதிப்பித்துதவிய ஈரோடு தமிழன் அச்சகத்தார்க்கு 
என் நன்றி யாண்டும் உரியதாகுக . 


சென்னிமலையின் நிழற்படம் கொடுத்து தவிய சென்னிமலை 
தேவஸ்தான போர்டார் அவர்களுக்கு மனமுவந்த நன்றி உரிய 
தாகுக . 


அடியேன் தேடிவைத்த ஏனைய ஏட்டுச்சுவடிகளும் நூல் 
வடிவில் வெளிவருவதற்குத் தமிழ்த் தெய்வம் துணை புரிவதாகுக . 


21-5-1963 . 


வித்துவான் , 
வே . ரா . தெய்வசிகாமணிக் கவுண்டர் , 
வேலம்பாளையம் ( அஞ்சல் ) 

எழுமாத்தூர் (வழி ) 

ஈரோடு தாலுக்கா . 


சென்னிமலை 


சென்னிமலை கொங்கு நாட்டில் உள்ள முருகனுக்குரிய குன்று 
தோறாடல் திருமலைகளில் ஒன்றாம் . இது கொங்கில் பூந்துறை 
நாட்டைச் சார்ந்து விளங்குவது . மேருமலையின் கொடுமுடிசளில் 
ஒன்றே சென்னிமலையாம் என்பது தல வரலாறு . இம்மலைமேல் 
முருகர் இளமைக்கோலம் பொலிய அடியவர்களுக்கு இம்மை 
மறுமைப் பயன்களைத் தந்தருளுகின்றார் . 

உத்தண்டவேலர் 
முத்துக்குமரன் என்பன இப்பெருமானுடைய திருநாமங்கள் . 
புட்பகிரி சிரகிரி சிகரகிரி என்பன இம்மலையின் வேறு பெயர்கள் 
பச்சி தீர்த்தம் , மாமாங்க தீர்த்தம் , நிருதி தீர்த்தம் , சரவணப் 
பொய்கை முதலியன இத்தலத்திற்குரிய தீர்த்தங்கள் . இத்தலத் 
தில் முருகனைப் பூசித்துப் பேறுபெற்றோர் இடுப் பன் சத்தி 
முனிவர் சரவண முனிவர் பார்க்கண்டேயர் முசுகுந்தச்சோழன் 
பிண்ணாக்குச் சித்தர் 

முதலியோர் . இப்மலையையடுத்தள்ள 
நகரம் கமலாலயம் காளிநகர் * திருவிருந்தை நகர் எனப் பெயர் 
பெறும் . மலைகாவலனாக இம்மலையின் முதற்படியில் வீற்றிருப்ப 
வன் இடும்பன் . அவன் முதற்பூசை பெற்று விளங்குபவன் . 
இடும்பன் காவடியில் ஓர் தட்டில் முருகப்பெருமானையும் மற்றொரு 
தட்டில் வள்ளி தெய்வயானையாரையும் எடுத்துப் பின் பூமியில் 
வைத்து வழிபட்டனன் . 


* குமரனெனுஞ் சென்னிமலைக் குன்றி லுறை வேலவர் பால் 
அமருதெய்வ யானைவள்ளரி யம்மையுடன் -- சமநிறையாய் 
காவடியில் வைத்தெடுத்த கடம்பனிடும் பக்குமரா 

41.42 


" கோழிக், கொடியுடையோன் றன்னையொரு குன்றோ 

டெடுத்திந்தப் 
படியில்வைத்த காளிப் பதியிடும்பா 

276-277 
( மேழி விளக்கம் ) 


தேவாசுரப் போரில் சூரபன்மன் முதலிய அசுரர்களெல்லாரும் 
அழிந்த பிறகு அசுரர்களுக்கு வில்வித்தை பயிற்றுவித்துக்கொண் 
டிருந்த இடும்பன் என்னும் அசுரன் மறைந்து சென்று அகத்திய 
முனிவருடைய சீடனாய் இமயமலையையடுத்துள்ள பூர்ச்சை வனத் 


* இருந்தை - கரிநிறமுடையவள் ; காளி , திருவிருந்தைப்பிராட்டி என் 
பது அத்தலத்து அம்மனின் திருநாமம் . 


xxi 


தில் வாழ்ந்தனன் . அம்முனிவர் கட்டளையின்படி அவ்வனத்தி 
லிருந்த சத்திகிரி சிவகிரிகளை எடுத்துக்கொண்டு திருவாவினன் 
குடிக்குப் புறப்பட்டு வந்தான் . வழியிலுள்ள சென்னிமலையை 
யடைந்து திசை தெரியாமல் திகைத்தான் . இம்மயக்கத்திற்குக் 
காரணம் இப் மலையே யென்று கோபித்துச் சென்னிமலையையும் , 
மலைமேல் முருகரையும் , வள்ளி தெய்வயானையாரையும் காவடியில் 
சமநிறையாய் வைத்துத் தூக்கினான் . முருகப்பெருமான் வெளிப் 
பட்டுத் திருவாவினன் குடிக்கு வழிகாட்டவும் முருகப்பெருமானை 
யும் , வள்ளி தெய்வயானையாரையும் மலையுடன் அத்தலத்தில் 
வைத்து வழிபட்டுத் திருவாவினன் குடிக்குச் சென்றான் என்பது 
தல வரலாறு . 


இத்தலத்தில் திருப்புகழ் பாடிய அருணகிரி நாதருக்கு முருகப் 
பெருமான் படியில் பொற்காசளித்தனர் . 


“ நாட்டி லருணகிரிநாதன் திருப்புசழ்சொல்லப் 
பாட்டின் மகிழ்ந்து படிக்காசளித்த பிரான் ( காதல் 56 ) 

மற்றும் கையாத எட்டி , மெய்காணாச்சுனை முதலிய மகிமை 
களையுடையது இம்மலை . தைப்பூசத் தேர்த்திருவிழா இத்தலத் 
தில் மிகவும் சிறப்பானது . தலபுராணமும் காதல் பிள்ளைத்தமிழ் 
முதலிய பிரபந்தங்களும் இத்தலத்திற்குள்ளன . இத்தலம் சோழ 
மன்னர் முதலியோரால் திருப்பணி செய்யப்பெற்றது . 


சென்னிமலையாண்டவர் திருவருளுக்கு உரியவர்களாய் இத் 
தலத்தில் வாழ்ந்து மலைமீதும் அடிவாரத்திலும் பல திருப்பணி 
களைச் செய்து முருகப்பெருமான் திருவருளிற் கலந்தவர்கள் 
செங்கத்துறைப் பூசாரி, வேட்டுவபாளையம் . பூசாரி என்னும் 
மகிமைமிக்க பெரியார்கள் . 
சென்னிமலை : - ஈரோட்டிலிருந்து கோயம்முத்தூர் செல்லும் 

வழியிலுள்ள ஈங்கூர் ரயில்வே நிலையத்திலிருந்து 
தெற்கே 4 கல் தொலைவிலுள்ளது . 


தமிழ் மண்டிலத்தில் 

நூலின் உட்பொருட்சுருக்கம் .. 
பூந்துறை நாட்டின் கண் மகிமையுற்று விளங்கும் சென்னிமலை 
முருகன் திருவருளால் பிறந்தவன் தேர்ச்சோழன் அவனுக்குரிய 
சோழ நாட்டில் காவிரியாற்றின் கரையருகே விளங்கும் திருமலை 
யையுடைய தாய் விளங்குவது திருவிளங்குநாடு அந்நாட்டின் கண் 
உள்ள பேரூராய் விளங்குவது திருவெண்காடு என்னும் திருத் 
தலம் . அவ்வூரில் வாழும் கார் காத்த வேளாளர் குலத்துப் பிறந்த 
தெய்வநாயகன் என்பவரது திருப்புதல்வராய்த் தோன்றியவர் 
சரவணையா என்பவர் . அவர் தமிழகத்தில் விளங்கும் சென்னி 
மலையாண்டவர் திருவருளால் மேழி விளக்கம் 

என்னும் 
வேளாளர் வரலாற்று நூலைப்பாடுகின்றார் . 

தமிழ்நாட்டைத் தொன்மை தொடங்கி நீதியை உயிராய்க் 
கொண்டு ஆட்சிபுரிந்து வந்த முடிமன்னர்களாகிய சேர சோழ 
பாண்டியரென்னும் மூவேந்தர்களின் ஆட்சி குன்றிய பின்பு , 
கொடுங்கோலர்களாகிய தட்டர்கள் பலர் ஆட்சியைக் கைப்பற்றித் 
தமிழகத்தில் பல அக்கிரமங்கள் செய்து வந்தனர் . அதனால் 
அந்தணர் முதலிய தமிழ்நில மக்கள் அனைவரும் தத்தம் நியமங் 
களையும் , தொழில்களையும் கைவிட்டலைவாராயினர் . அப்பொழுது 
கூடிப் பூந்துறை நாட்டின்கண் விளங்கும் சென்னிமலை வடவாயிற் 
கோபுர மண்டபத்தின் கண் விளங்கும் காளிப்பதி இடும்பக்குமரன் 
சந்நிதியை யடைந்து அவன் திருவடிகளை வணங்கி நின்று நாங்கள் 
அடைந்த துன்பத்தைக் கேட்பாய் என்று நவில்வாராயினர் . 


முன்பு எங்கள் 

பெரியோர்கள் பெற்றிருந்த சிறப்பும் 
அவர்கள் படைத்திருந்த பொருள்களும் , சொல்லுதற்கியலாத 
அளவினையுடையனவாகும் . அவர்கள் தேடிவைத்திருந்த உழவு 
கருவிகளும் , மற்றும் வீடு காடுகளில் வழங்குதலுற்ற பலவகை 
யேனங்களும் உயிர்ப்பொருள் களாகிய மாடு , எருமை , குதிரை 
முதலியவைகளும் பெற்று நிலத்தை உழுது பயிர் செய்து காமாட் 
சியம்மன் கருணையினால் மைசூர் மலையாளம் முதலிய நாடுகளில் 
நலமுற வாழ்ந்துவந்தோம் . அக்காலத்து அரசர்கள் நீதியுடன் 
ஆட்சி புரிந்து குறைந்த வரி வாங்கினர் . நாங்கள் மகிழ்ச்சியுடன் 
நன்செய் புன்செய் நிலங்களில் 

விளைச்சல்களைச் 
செய்து வேந்தர்களினும் வேளாளரே சிறந்தவர் என்னும்படி 
பலவகையான அறங்களைச் செய்தோம் . எங்கள் குலத்து முன் 
னோர்கள் பெற்றிருந்த கீர்த்திகள் 

பலவாகும் . வேந்தருக்கு 


பலவகையான 


xxiii 


வேளாளர்களாகிய நாங்கள் இன்றியமையாதவர்களாய் வாழ்ந் 
தோம் . 

மூவேந்தருக்குப் பின்னர் வந்த அரசர்களுக்கு முன்னோடி 
களாய்த் திரிந்த துட்டர் பலர் அதிகாரங்களைப் பெற்று அரசர் 
களாகிக் கொடுங்கோலாட்சி புரிந்து தாங்கமுடியாத பலவகையான 
வரிச்சுமைகளை யேற்றி மக்களைத் தன்புறுத்தினர் . அதனால் 
நாட்டில் வாழ்ந்த பலவகையான மக்களும் கடும் வரி கொடுக்க 
இயலாதவர்களாய்த் தம்மிடமுள்ள தொழில் செய்து பிழைத்தற் 
குரிய கருவிகளையும் விற்றுக் கொடுத்தனர் . பலவகையான தண் 
டங்களுக்கும் உள்ளாயினர் . கொள்ளை கொலைசளும் மிகுந்தன . 
மக்கள் தம்தம் தொழில்களைக் கைவிட்டுத் திரிந்தனர் . வேளாளர் 
களாகிய நாங்கள் எங்களுக்குரிய ஏர் , நிலம் முதலிய எல்லாவற் 
றையும் இழந்து , பஞ்சைகளாய் ஊர்தோறும் இரந்து பசிக்குப் 
பழங்கஞ்சியும் கிட்டாமல் வருத்தமுற்றுப் பலரிடம் நாடித்திரிந்தும் 
பலனொன்று மின்மையால் , வேலவனையன்றி வேறு துணையில்லை 
யென்று இடும்பக்குமரா இங்குவந்தடைந்தோம் . எங்களைக் காப் 
பாற்றியருளவேண்டும் என்று சொல்லிப்பணிந்தெழுந்தார்கள் . 
இடும்பன் , வேளாளர்களே அஞ்சாதிருங்கள் . அறுகுக்குக் 
கேடில்லை . அதனைத் தின்னும் மிருகத்திற்கே கேடுண்டு . உங்க 
ளுக்குக் கேடுவராது . உங்களுக்குத் துன்பம் செய்த துட்டர் 
களே அழிவார்கள் . நீங்கள் சலித்தால் நிலம் சலிக்கும் . உயிர்கள் 
அழியம் ஆதியில் நீங்கள் இவ்வுலகம் காப்பதற்கு வந்தவர்கள் . 
நீங்கள் வந்த வரலாற்றைச் சொல்லுகிறேன் கேளுங்கள் . 


ஆதியில் சிவனுக்குக் கங்கையினிடமாக வேளாளன் , வேளாள 
நாச்சி என்பவர்கள் தோன்றினார்கள் . வேளாளன் கலைகளனைத் 
தும் பயின்று இமயமலைச் சார்பில் இருந்தான் . திருமாலுக்குப் 
பூமிதேவியினிடமாகத் தோன்றியவர்கள் காராளன் காராள நாச்சி 
என்பவர்கள் . காராளன் கலைப்பயிற்சியிற் சிறந்து துட்டர்களை 
யடக்கிப் பூமியையாண்டிருந்தான் . ஒரு நாள் இமயமலைச்சாரலில் 
பூக்கொய்து கொண்டிருந்த ஊர்வசியைத் தூக்கிக்கொண்டு சென்ற 
அசுரன் ஒருவனுடன் ஊர்வசியைக் காப்பாற்றும் பொருட்டுக் 
காராளன் போர் செய்து கொண்டிருந்தான் . போர்த்தொனியைக் 
கேட்ட வேளாளன் ஆயுதமேந்திப் போர்க்களத்திற்கு வந்தான் . 
காராளன் மைத்துனனாகிய வேளாளனைக் கண்டு மிகவும் மகிழ்ந் 
தான் : 

இரண்டு பேரும் சேர்ந்து அசுரனுடன் போர் புரிந்து 
முடிவில் அசுரனைக் கொன்றார்கள் . அதனைக்கண்ட தேவர் 
முதலிய அனைவரும் மகிழ்ந்தனர் . 


xxir 


பின்பு சிவபெருமானும் திருமாலும் கங்கையின் மகளாகிய 
வேளாள நாச்சியைக் காராள மன்னனுக்கும் காராள நாச்சியை 
வேளாள மன்னனுக்கும் மணம் புரிவித்துப் பலவகைச் சீர்வரிசை 
கள் தந்தனர் . ( மணமுரை) சீர்முறை ஆகியவற்றை நூலிற்கண்டு 
கொள்க . ) பின்னர்ச் சிவனும் திருமாலும் காராளனுக்கும் 
வேளாளனுக்கும் நீலமலைச் சார்பிலுள்ள நிலங்களையும் மலை 
களையும் கொடுத்து மற்றும் காவிரி நதி சூழ்ந்த நிலமும் பட்டாம்பி 
என்னும் பரவை நதி பிறந்த எட்டாறு சூழ்ந்த நிலமும் ஆகிய 
எல்லா இடங்களிலும் உங்கள் குடி விளங்குகவென்று வரம் 
கொடுத்தனர் . மற்றும் இந்திரன் 

தேவர்களும் 
பலவகையான சன்மானங்களைச் செய்தனர் . வேளாளனும் காரா 
ளனும் மற்றும் பல . அரசகுல மகளிரை மணந்து புத்திரர்களையும் 
புத்திரிகளையும் பெற்று வழி வழியாய்ப் பூமியையுழுது நான்கு 
யுகங்களிலும் நன்றாக வாழ்ந்திருந்தனர் . 


முதலாகிய 


கலியுகத்தின் தொடக்கத்தில் தமிழ் வேந்தர்கள் மூவரும் 
தங்கள் நாட்டில் உழவு செய்யும் வேளாளர்களின்மையால் வளம் 
குன்றி வறுமையால் வாட்டமுற்று வேளாளர்களையழைத்துவர 
அவர்கள் வாழும் மும்மண்டலத்திற்குமுரிய நீலமலைச்சாரலை 
யடைந்து அங்கு வாழும் வேளாளர் தலைவனைக் கண்டு அவனால் 
உபசரிக்கப்பட்டுச் சேனைகளுடன் விருந்து செய்விக்கப்பெற்றனர் . 
பின்பு மூவரும் வேளாள குலத் தலைவனைப்புகழ்ந்து கங்காகுலத் 
தரசே சாராள மன்னவனே எங்கள் நாட்டில் உழவு செய்யும் 
வேளாளர்கள் இல்லாமையால் உணவுப்பொருள் வளம் குன்ற 
வறுமையால் வாட்டமுற்றோம் . ஆதலால் உங்களையழைத்துக் 
கொண்டு போவதற்கு வந்தோம் . குடியரசர்களாகிய நீங்களே 
எங்கள் முடியரசினை விளங்கச் செய்யவேண்டும் . நீங்கள் ஆறில் 
ஒன்று கொடுத்தாற்போதும் . வேறொன்றும் கொடுக்கவேண் 
டியதில்லை . 

நாங்கள் உங்களைச் சரியாசனம் தந்து மரியாதையாக 
வைத்திருப்போம் . நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வரவேண்டும் 
என்று வேண்டினர் . வேளாளரும் காராளரும் வேந்தர்களுடைய 
வேண்டுகோளை யேற்றனர் . மூவேந்தர்களும் மனமுவந்து 
வேளாளர்களைத் தம்முடன் அழைத்துக் கொண்டு சோழநாட் 
டிற்கு வந்து காஞ்சிபுரத்திற் காமாட்சியை வணங்கி வேளாள 
ருக்கு . விருந்து செய்வித்தனர் . பின்பு முடிமன்னர் மூவரும் 
வேளாளர்களைக் குளித்தலைக்கு அழைத்துக்கொண்டு 

வந்து 
காவிரியில் மூழ்கி ஆங்குள்ள செல்வியம்மன் முன்பு நாற்பத் 
தெண்ணாயிரம் குடிமக்களையும் கொங்கர் சோழர் பாண்டிய 

யரென 
மூன்று வகையாகக் குடிப்பிரிவு செய்து அவர்களுள்ளும் உழவு 
செய்யும் பசுங்குடிகள் பன்னீராயிரமெனப் பிரித்துத் தத்தம் 
நாட்டிற் குடியேற்றினர் . வேளாளர்கள் 

உழவு 

தொழிலால் 


XXY 


வளம் பெருக்கி நாட்டையும் அர்சரையும் வளமுறச் .செய்தனர் . 
கொங்குமண்டல வேளாளர்களின் வழியிலே பலவகை வேளா 
ளர்கள் தோன்றினார்கள் . 


சக்கரவர்த்திச் சோழனுக்குக் காராள் குலக் கன்னிகையினிட 
மாகப் பிறந்தவர்கள் தொண்டைமண்டலத்து வேளாளர்களின் 
மரபுரிமை பெற்றுத்தாமும் தொண்டைமண்டல வேளாளரெனச் 
சிறப்பெய்தினர் . 


பாண்டியனுக்கும் இந்திரனுக்கும் நிகழ்ந்த போரிலே . இந்தி 
ரன் தோல்வியுற்றுத் தன் வாகனமாகிய மேகத்தைப் பூமியில் 
விட்டு வானத்தையடைந்தான் . பாண்டியன் தளை பூட்டி மேகத் 
தைச் சிறை செய்தான் . பாண்டிய வேளாளர் சிலர் மேகத்தைச் 
சிறை விடுமாறு பாண்டியனை வேண்டவும் பாண்டியன் வேறு 
பிணைவேண்டுமென்றனன் . பாண்டி நாட்டு வேளாளர் வேண்டு 
கோளின்படி சோழநாட்டு வேளாளர்களிற் சிலர் பாண்டியனிடம் 
பிணையேற்று மேகத்தைச் சிறையினின்றும் விடுவித்துக் கார்காத்த 
வேளாளரெனப் பெயர் பெற்றனர் . அவர்களுக்குரிய நாடு சோழ 
நாட்டிலுள்ள மகதமண்டலம் . ( பாண்டியனிடம் முதலில் மேகத் 
தைச் சிறைவிடுமாறு வேண்டிய பாண்டி மண்டல வேளாளரிற் 
சிலரும் கார்காத்த வேளாளரென்ப் பெறுவர் . ) 


பல 


இந்த ஐவகை வேளாளர்களின் வழியாகத் தோன்றிய 
வேளாளர் பலராவர் . அவர்கள் பல்வகையாய்ப் பிரிந்து 
இடங்களிலும் குடியேறி குலம் கோத்திரம் கொண்டு கொடுத்தல் 
பேசும் மொழி ஆகியவற்றில் வேறுபாடுடையராய்ப் பயிர்த் 
தொழில் செய்து உலகினரை வாழ்வித்து நாட்டில் நல்லரசு சிறக் 
கும்படி நல்வாழ்வு வாழ்ந்தனர் . வேளாளர்களே உங்கள் வரலாறு 
இதுவாகும் . கவலையை விடுங்கள் என்று சொல்லி இடும்பன் 
வேளாளர்களைச் சென்னிமலைமேல் வீற்றிருக்கும் செவ்வேளின் 
முன்பு அழைத்துக்கொண்டு சென்று முருகப்பெருமானை வணங்கி 
வேளாளர்களின் 

குறைகளை முருகப்பெருமானுக்கு எடுத்துச் 
சொல்லி சென்னிமலைக்குமரா உன் திருவடிகளை மறவாத வேளாளர் 
களாகிய இவர்களைப் பாதுகாத்தருள வேண்டுமென்று வேளாளர் 
களுடன் முருகப்பெருமான் திருவடிகளைத் தொழுது நின்றான் . 
முருகப்பெருமான் வேளாளர்களின் குறைகளைக் கேட்டு மன 
மிரங்கிப் பூமி பாலகர்களுக்குப் பொல்லா தவராயிருந்து நன்றி 
மறந்து நாட்டிலில்லா வரியையுண்டுசெய்த பாதகர்களையழியும்படி 

வேளாளர்களை நோக்கித் துட்டர்களையழித்தோம் . 
வேளாளர்களே நீங்கள் நீதிநெறியுடன் சாதிமரபு தவறாமல் சகல 


செய்து 


xxvi 


கலைகளையும் ஆராய்ந்து தவப்பேறுடனே நல்வாழ்வுற்றுப் பூமியை 
யாண்டிருங்களென்று வரங்கொடுத்தருளினார் . 

வேளாளர்கள் 
முருகப்பெருமானை வணங்கி விடைபெற்றுக்கொண்டு பூந்துறை 
நாட்டினின்றும் பிரிந்து தத்தம் நாடடைந்தார்கள் . நாட்டில் நல்ல 
மழை பெய்தமையால் வேளாளர்கள் நெல் முதலிய பலவகை 
விளைச்சல்களையுண்டாக்கிச் சிறப்புடன் பூமியைப் பாதுகாத்து 
வாழ்ந்தனர் . 


மேழி விளக்கப் பதிப்பிற்கு நன்கொடை வழங்கியவாகள் : 


எழுமாத்தூர் - சத்திநாதர் கோயில் , திருக்கூட்டத்து அன் 

பர்கள் . 


திரு. S. P சுப்பராயக் கவுண்டர் அவர்கள் 

சிலம்ப கவுண்டன்பாளையம் , மொடக்குறிச்சி . 
திரு . குழந்தசாமிக் கவுண்டர் அவர்கள் . 

ஜெயராமபுரம் ( வாழைத்தோட்டத்து வலசு ) 
கொங்கணாபுரம் ஜமீன்தார் திரு . K. R. நாச்சியப்ப கவுண்டர் 

அவர்கள் , 


திருமதி S. சின்னம்மாள் அவர்கள் , ஜமீன்தாரிணி 
( திருச்செங்கோடு ) பாளையந்தோட்டம் , 

வைகைப் பொன்மலை . 


காட்டூர் திரு . ந . சுந்தரம் அவர்கள் . 


திரு . V. M. கைலாசம் அவர்கள் , ஈரோடு . 


திரு . V. S. இராமலிங்கக் கவுண்டர் அவர்கள் , வட்டக்கல் 


வலசு . 


ஆயப்பரப்பு மணியகாரர் திரு . இராமலிங்கக் கவுண்டர் . 


மேழி விளக்கம் 


என்னும் 


வேளாளர் வரலாற்று நூல் . 


காப்பு . 


வேளாளர் மேழி விளக்கத்தை மேதினியில் 
நாளும் விளங்கவே நான்பாட - ஆளுகின்ற 
வேழம் அவல்பயறு வெண்பொரி யும் வேண்டும் 
வேழ முகவன் துணை 


( 1 ) 


அவையடக்கம் . 


முற்கதையை நானறியேன் முத்தமிழின் சீரறியேன் 
சொற்கதை மேழிவளம் சொல்கின்றேன் இக்கதையை 
என்னிற் சிறியோர் இகழ்வார்கள் இப்பாடல் 
என்னிற் பெரியோ ரிகழார் . 

( 2 ) 


- 


செந்தமிழ்கற் றோர் முன் சிறியேன் சரவணன் நான் 
இந்தக் கதையை இயம்பினேன் அந்தகனுங் 
கண்ணுள் ளவர்க்குவழி காட்டினது போலுமெனச் 
சொன்ன தமிழுலகிற் சொல் . 


( 3 ) 


அவையடக்க முகத்தால் வரலாறு கூறுதல் . 


காராளர் தம்முரைகேட் டிடும்ப னாருங் 

கங்கைகுலத் தார் பிறந்த கதையைச் சொல்லி 
பாரீன்ற மன்னவரே அஞ்சல் என்று 

பசுந்தோகை மயில் முருகர் பாதம் போற்றி 
ஏராளர் தயரகற்றிப் பவிசு நல்கி 

எழுபத்தொன் பது நாட்டார் எல்லா ருக்கும் 
சீரான செல்வமொடு வரங்கள் தந்த 

செயன்மேழி வளப்பெருமை செப்பு வேனே ! 
1. வேழம் - கரும்பு , யானை . 

கங்கை குலம் - வேளாளர் குலம் . 


( 4 ) 


காளிநகர்ப் பதியிடும்பன் உரைத்த காதை 

கவிவாணன் சென்னிமலைக் கந்தன் முன்பால் 
மேழிவளம் உற்பவித்த குலமும் : சீரும் 

மேதினியிற் படைத்தேனம் விரித்துச் சொல்லி 
ஆழிமலை சூழுலகிற் சந்திரா தித்தா 

ஆளுகின்ற உலகாமிவ் வவனி மீதில் 
வாழுமென முருகர்சொல்லிச் செல்வம் தந்த 

வயன மெல்லாம் செந்தமிழால் வழுத்து வேனே ! 


( 5 ) 


பாயிரம் முற்றும் . 


அடுத்துள்ள 


ஊர் . 


பிடாரியூர் 


காளிங்கர் - சென்னிமலையை 
என்பாரும் உளர் . 


நூல் 


சென்னிமலையாண்டவர் சிறப்பு 


சீர்பூத்த செங்கமலத் தேனார் பசுந்துளவ 
நார் பூத்த வேத னருளாலே - ஏர்பூத்த 

1 
மாமேரிற் சேடனொடு வாயுபக வானெதிர்த்துத் 
தாமோதி மூன்று முடி தான்பறித்துப் - போமளவில் 

2 
அன்று விழுந்தகிரி யாமெனவே சொல்கின்ற 
மன்றதனிற் சென்னி மலையுடையான் - தெண்டிரைசூழ் 
கட்டாணி முத்திகுளக் கணவாய்க் கொடியதன் மேல் 
எட்டிவிழுந் தம்மலையி லேபெருகி - முட்டமெனுங் 

4 
குன்றின் வழியாய்க் குவலயத்திற் காஞ்சிந்தி 
என்ற நொய்ய லாறுடைய எம்பெருமான் - மன்றதனிற் 

5 
திந்திருணி மாவரசு தேங்கமுகு வாழைப்பலா 
வந்து குலை சாய்ந்து மடல்விரிந்து - சிந்தின தால் 

6 
வாய்ந்தரச மொடுபெருகி வயல தனிற் செந்நெல்விளை 
பூந்துறைசெய் நாடென்னும் புகழுடையான் - பாந்தளணிக் 7 
குரிய கயிலாயத் துற்றசிவ னார்பாகம் 
பிரியாத பெண் பெரிய நாயகியாள் - அருளாலே 

3 
வேதியர்கள் சாலைகளும் வேந்தர் அரண்மனையும் 
சாதி வைசியர்கடை சத்திரமும் - பூதலத்தில் 

9 
வேளாளர் மாளிகையும் மேடைமதிற் கோபுரமும் 
வாளாணிச் சேனை மாகயமும் - நாள் தோறும் 

10 
தேருதிரு நாள் விளங்கிச் செல்வமுள காளிபதி 
யூரில் வளருமெங்கள் உத்தமனாம்- காருமழை 

11 
4 முத்திகுளம் முட்டமெனும் குன்று -- இவை யிரண்டும் வெள்ளி 

யங்கிரி மலையில் உள்ளன . 
கட்டாணி : --உறுதியான ஆணிமுத்து . 
5. “ மீ பொங்கில் அணிகாஞ்சி ” ( சுந்தரர் தேவாரம் ) 
6. திந்திருணி - புளியமரம் 
7. பாந்தள் - பாம்பு . 
8. தலத்து அம்மனுக்குரிய திருநாமம் . 

-குதிரை ; கயம் - யானை ; வாளாணி : -- வாட்போர் செய்யும் 
உறுதியான காலாட்படை வீரர் . 


10. மா 


15 


மேகத்தி னூடுசெலும் விண்சலதி யையுறிஞ்சித் 
தாகம் தணிந்துவரும் தந்தியுளோன் - வேகமுடன் 

12 
அண்ட முகடெல்லாம் அடைவாய் ஒருநொடியில் 
துண்டர்களை ஓட்டும் தொகைப்பரியோன் - கண்டசுரர் 13 
ஆழிக் கடலில் அழுந்த விழுந்த செழுங் 
கோழிக் கொடியுடைய கொற்றவனாம் - கூளிகண 
பட்சணத்துக் காயசுரர் பட்டு விழக் கொன்று வெற்றி 
வெட்சிமலர் மாலை புனை வேலவனாம் - செச்சைபுனை 
இந்திரனுந் தேவர்களும் இருந்த சிறை தவிர்த்து 
வந்துதவி செய்த வடிமுரசோன் - நந்தன்மனை 

16 
தன்னில் வளர்கண்ணன் தரித்த திகிரியைப் போல் 
எண்ணவரும் ஆணையிடும் எம்பெருமான் - மண்ணுலகிற் 17 
காணாச் சுனையும் கருநொச்சி கல்ல தன்மேல் 

18 
தோணாத புள்ளுருவிச் சூட்சிகளும் -- நாணாத 
சிங்கமொடு யானபுலி சேவெருதும் ஓர் துறையில் 
தங்கள் பகையின்றித் தரிப்பதுவும் - பொங்குந்தி 

19 
மாமாங்கப் பொய்கை தெப்ப வாவியுந் தாவனமும் 
தாமக் குழன் மடவார் தன்மையினிற் - காமனொடு 

20 
கூடி யிருந்து கு லாவுதல் போல் அவ்வனத்தில் 
பேடைமயில் வெள்ளைப்பு றாவினமும் - மாடமதில் 

21 
12 தந்தி -- யானை . சலதி -- நீர் . 
13. தொகைப்பரி-- மயில் . 

தொகை - குறுக்கல் விகாரம் . 
செங்கட் பசுந்தோகை வாம்பரி யுகைத்தவன் 

--முத்துக்குமாரசாமி பிள்ளைத் தமிழ் . 
14 . 

கூளிகணம் - பேய்க்கூட்டம் . 
15 . செச்சை - 1 சச்சைமாலை . 
18. புள்ளூருவி - ஒருவகை மூலிகை 

கையாத எட்டி கருநொச்சிவெண்சாரை 
மெய்காணாப் பொய்கைசித்தர் மேவுஞ்சிரகிரியான் 

சென்னிமலையாண்டவர் காதல் 77 . 
19. தரித்தல் - தங்குதல் . 
20 . மாமாங்கப் பொய்கை - சென்னிமலையிலுள்ள ஓர் தீர்த்தம் . 

தெப்பவாவி- மார்க்கண்டேய தீர்த்தம் என்பர் . 
தனை அடுத்துள்ள வாவி சரவணப்பொய்கை . 


22 


23 


24 


25 


26 


சேவலுட னேயிருக்கஞ் சிங்காரத் தோப்பழகும் 
பூவலரும் சண்பகப்பூஞ் சோலைகளும் - தேவுலக 
மாமெனவே சொல்லும் அளகா புரிக்கிணையாய் 
காமன் இரதிவளர் காளிபதி - பூமிசையில் 
சென்னிமலை மீதிருக்கும் செவ்வேள் முத் துக்குமரன் 
தன்னருளால் உற்பவித்துத் தாரணியின் - மன்னனெனுந் 
தேரூரும் சோழனொடு தேசமதி லே திருவை 
வாரியெனுங் காவேரி மாநதியின் - சீரூரும் 
திருமலையின் சார்புதனில் திருவிளங்கு நாடதனில் 
திருவெண் காடென்னும் திருவூரில் - தருகாரைக் 
காத்தவே ளாளரிட கனமரபி லேகங்கா 
கோத்திரத்தி லேவந்த குலதீபன் - கீர்த்திபெற்ற 
நற்குலத்து மங்கையரை நாடி மணப்புணர்ந்த 
சற்குண மாலான சண்முகவேள் - கெற்பசுதன் 
சரவணன்சே யாறு முகன் தனையன் சரவணமால் 
அருள்புதல்வ னானதெய்வ நாயகவேள் - தருபாலன் 
என் பேர் சரவணன் என் றியப்புவார் இப்புவியின் 
முன்பு மொழிகதையை மொழிகின்றேன் - தேன்பாயும் 
சென்னி மலைக்குமரன் செவ்வேள் கிருபையினால் 
இந்நிலத்தில் வாழ்ந்தகதை இயப்பவே- பன்னுதமிழ் 
நாட்டுப் பெரியோரே நாயடியேன் சொன்னகவி 
கேட்டு மனமகிழ்வீர் கெச்சிதமாய்ச் - சூட்டுமுடி 


27 


28 


29 


30 


31 


32 


வேளாளர்கள் அரசர் கொடுங்கோலுக்கு அஞ்சி 

சென்னிமலை இடும்பன் முன்பு முறையிடுதல் 
பாண்டியனுங் கொங்கர்பிரான் பார்சோழ மாராயன் 
மூன்றரசர் காலம் முடிந்தபின்பு - நீண்ட புவி 

23. காளிபதி- திருவிருந்தை நிகர் . 
24. முத்துக்குமரன்- சென்னிமலை முருகன் திருநாமம் . 
25. தேரூருஞ்சோழன் - வண்டிக்காற் சோழன் ; கன் றிடர் வீழக் 
காகலன் றனைத் தேர்க்காலினிற்றந்தவன் . 

சென்னிமலைத் தலபுராணம் . 
26. திருவெண்காடு- சோழநாட்டுச் சிவத்தலம் 
28. சுதன் - புத்திரன் . 
33. மூன்றசரர் காலம் - 14 - ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி . 


34 


35 


36 


37 


38 


மண்டலத்தை ஆண்டோர் மணலிற் பெரிதெனவே 
துண்டரண வீரர் துரைத்தனத்தில் - அன்று முதல் 
அந்தணரும் சத்திரிய ரானவசி யர்பின்பு 
வந்துதித்த சூத்திரரும் மாநிலத்தில்- தந்தம் 
விதிமுறையும் செய்தொழிலும் விட்டு இட ருற்றதனால் 
நதிபாயும் தொண்டைவள நாட்டாரும் - மதியுலவு 
சோழநகர் மண்டலமும் சொல்மகத மண்டலமும் 
வாழுங் கொங்குபாண்டி மண்டலத்தில் - நாளும் 
மேழிக் கொடிப்படைத்த வேளாளர் எல்லோரும் 
காளிப் பதியூர் கருதியே - ஆழிக் 
கடல் போலே கூடிவந்து கடம்பன் இடும்பனமர் 
வடவாசற் கோபுரத்து மண்டபத்தை - அடைவாக 
சுற்றிவல மாகவந்து தொழுதெழுந்து தோத்திரங்கள் 
புத்தியுடன் செய்து நின்று போதமிக - முத்தக் 
குமரனெனுஞ் சென்னிமலைக் குன்றிலுறை வேலவர் பால் 
அமருதெய்வ யானைவள்ளி யம்மையுடன் --சமநிறையாய் 
காவடியில் வைத்தெடுத்த கடம்பனிடும் பக்குமரா 
பூவுலகில் எங்கள்கலி பு கலக்கேள் - ஆவலுடன் 
எங்கள் பெரியோர் இயல்பும் படைத்தேனச் 
சங்கதியெ லாமித் தரணிதனில் - பங்கயனும் 


39 


40 


+1 


42 


43 


34. புவி ஆண்டோர் - 14 - ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் முகமதியர் . 

அவருக்குப்பின் 16-17 ஆம் நூற்றாண்டு வரையிலும் விசயநகரத்து 
நாயகமன்னா இவர்களுடைய ஆட்சிக்காலங்களில் முறையே 
முகமதியரிற்சிலரும் சேனைத்தலைவரில் சிலரும் அதிகாரம் பெற்று 

நாட்டில் நலிவு செய்தனர் . 
37. மக தம- தமிழ் மண்டிலத்துள்ள ஒரு தனிநாடு . 
39. கடம்பன் -- வடவாயிற் கோபுரத்து விளங்கும் கந்தன் . அடுத்து 

விளங்கும் சிவலிங்கப் பெருமானுக்கு கடம்பவனநாதர் என்பது 

பெயர் . 
41-42 . தலஐதிகம் . 

அண்டர்தொழுஞ் சென்னிமலையாண்டவர்க்குப் பூசனை முன் 
கொண்ட இடும்பக்குமரர்பதங் கும்பிடுவாம் . 

சென்னிமலையாண்டவர் காதல் 12 . 
42. கலி-- துன்பம் . 
43 . படைத்தேனம் - சம்பாதித்த பொருள்கள் . 


-7 


44 


45 


சொல்ல முடியாது தொல்லுலகில் மேழியெனும் 
வல்ல தொழிலேனம் வழுத்தக்கேள் - நல்ல 
மரத்தேனங் கொடியேனம் மாற்றிற் கொளுமேனம் 
கருத்த இரும்பேனம் கயிற்றேனம் - விரைத்தானியத் 
தோலேனம் கல்லேனம் தோன்றுநில மண்ணேனம் 
பாலேனம் பண்டம் படைத்தேனம் - மேலான 
கட்டுக் கிடையேனம் காட்டில் வளர்த்தேனம் 
ஒட்டுத் தொகைசற் றுரைக்கக்கேள் - வட்டக் 


46 


47 


கொடியேனம் 


48 


49 


கடல்சூழ்ந்த வையகத்தில் கன தண்டி கைத்துரைகள் 
நடைதோர ணக்கொடியை நாட்டிவைப்பார் - அடியேங்கள் 
படியையுழு தாண்டு நல்ல பயிர்செய்யும் கைத்தொழிலிற் 
கொடியேனம் சற்றே கூறக்கேள் - எடுகொடப்பு 
மக்கிரியும் சாடுகொட்டி வயிற்றூற்றுக் கூடைமுறம் 
கைக்கினிய வாய்க்கூடை கட்டுகொடி - மிக்கான 
வாய்த்தமணற் சல்லாடை வற்பேழை சிப்பி தொம்பை 
சாற்றுதற்குக் கூடாது தானையா - போற்றரசர் 


50 


51 


மாறேனம் 


52 


அளவுகோல் மாறுண் டவர்க்குலகில் எங்கள் 
அளவு தொழில் மாறேன மறையக்கேள் - விளைபுனத்திற் 
பட்டிகட்டு மாறும் பாய்ப்படலின் மாறும் 
தட்டி எருதோட்டும் தடிமாறுங் - கட்டுபிடி 
காலாணிக் காளிமார் கைக்குக் குளுந்தமார் 
மேலான மாறுமின்னம் வேண துண்டு - கோலேனம் 


53 


54 


கோலேனம் 


வேந்தர்க்குச் செங்கோலாம் வேளாளர் கைக்கோலைப் 
பாந்தமுடன் சற்றே பகரக்கேள் - வாய்ந்தமுளை 

55 
உளைக்கோல் கவைக்கொடுங்கோல் ஊத்தாணிக் கோல்களுடன் 
துணைக்கோலுங் கம்பை கொக்கி தூக்குங்கோல் - முளைக்கோலும் 56 
52 

விளார் . 


மாறு 


கிட்டிகழி கைத்தடிக்கோல் கீனற்றிறைந்தஞ்சல்கக்கோல் 
வேட்டுவரும் பேனத்து முன்பிடிக்கோல் - கட்டுமனை 
வரிச்சற் கோல் தொட்டாப்பு வன்முளையும் கன்முளையும் 
பருப்புமத்துக் கோல் துடுப்புப் பார்கலப்பை - விருப்பமுடன் 58 
பருத்திதிறை காணுதற்குப் பாரத்து லாக்கோலும் 
உரைத்தகோல் உண்டுமின்னம் உத்தமனே - துரைத்தனத்தில் 53 


மாத்தேனம் 


6 : 


61 


2 


63 


C 


65 


தண்டிகையும் தோமரமும் தார்வேந்தர் தாம்படைத்தார் 
மண்டலத்தில் எங்கள் மரத்தேனம்- உண்டு கேள் 
கலப்பைக்கு வத்தடியுங் கைப்பிடிக்கு மேழிநுகம் 
நிலைத்தரம்பு தோண்டிகை முந்குடிசை - அலுத்துறங்கும் 
கட்டில் திரு வாய்க்களியுங் கட்டுமரம் அண்டை கொட்டம் 
பட்டடையும் பேழிப்பரண் பண்ணைவண்டி - விட்டம் 
படுமரம் இரண்டு பிள்ளைப் பண்ணையுதை காலிரண்டு 
குடிலுருளை ரண்டுகுத்துக் கரலாறு - கிடைமரமுக் 
தோரணப் பலகையெரு தொதுங்கா விடுமர முங் 
காரணமாயாளேற்றுக் காலும்வர்.- தேரான 
மீன் துண்டு மொக்காணி மிதிமரம் பிடித்தாடி 
பின் துண்டு ஆப்புசிமூய் பின்னையுங்கேள் --வன்கத்தி 
தேய்ப்பு மரத்தடனே செக்செல் பரம்புமரந் 
தோப்பு வசிதொட் டாப்புத்தடி - வாய்ப்பான 
கரும்புக்கும் ஆலைக் கருதுமச்சுப் பலகையுடன் 
சரும்பு குடப்பலகை விகிமரமும் - கருப்பபரு 
டல்எல் அணிபுய 3 ன மரத் 3 தனம் இன்னமுண்டு 
சொல்ல முடியாது தோன்றலே - இல்லகத்தில் 
எட்டுதெடுங் காலும்வளை விட்டமொடு சட்டமுமாம் 
பட்டுசிக்காற் பலகை போதிகையும் - தாட்டுத்துண் 
கம்பந் துலாக்கட்டை கதவுநில வுத்ராட்சம் 
இவய்பு குருத்தாணி விகத்தாள் - சம்பிரமாய் 
60. தண்டிகை - பல்லக்கு . 

தோமரம் -- ஓர் ஆயுதம் , 
62. பட்டடை- பட்டரை. 
65. மொக்காணி. - வண்டியின் மூக்காணி 


66 


65 


C3 


7 ! 


- 9 - 


71 


72 


அளக்கும் வள் ளம்படியும் ஆன இடியுரலும் 
உலக்கை பெட்டி கத்திக்கூ டூங்குமஞ்சம் - உளக்கமுடன் 
நாற்காலி முக்காலி நல்விளக்குக் கம்பமுடன் 
ஏற்கும் அரிவாள்மனையும் இட்டிவட்டம் -- சேர்க்கும் 
சந்தகை மரத்துடனே தறிக்கு நடுமரமும் 
பந்தலுக் கேற்ற பனைமரமும் - இந்தவிதம் 
விரும்புமனை ஏனமின்னம் விள்ள முடியாது 
இரும்பேனம் சற்றே இயம்பக்கேள் -- வரம்பணியா 


73 


74 


இரும்பேனம் 


75 


76 


77 


28 


79 


மன்னருக்கு ஆயுதமாம் வாய்த்த இரும் பேனமுண்டு 
இன்னிலத்தில் எங்கள் இரும்பேனம் - தன்னுதொழில் 
தாறுகொழு ஒண்டி கொத்துச் சருவாணி யுங்கொடுவாள் 
கூறுகொழு முட்டிகோ டாலியுடன் -மாறு 
வெட்டரிவாள் மண்வெட்டி விழையுங் களைக்கொத்து 
வட்டப் பரிவளையம் வண்சாலு - முட்டும் 
உருளை முளைச் சங்கிலியும் உள்வளையங் கொக்கியுடன் 
கருதரையின் கத்தி கடப்பாரை - யும் மெருது 
விலங்கான சங்கிலியும் வீர மணிக்கிலுக்கும் 
கலங்காத் திருகாணி காலாடம் - நலங்காமல் 
நோய் தீர்க்கும் சூட்டுக்கோல் நுண்புல் உரைவாரி 
காய்வெல்லக் கொப்பரையா லைக்கரண்டி - வாயிருக்குப் 
பாக்குவெட்டி சக்கிமுக்கி பையிற் கரண்டகமும் 
மேற்கையா முள்ளிடுக்கி நெட்டூசி - மூக்குக் 
குத்துதற் கான கோணூசி யும் முதலாய் 
வைத்தோம் அநேக வகையேனம் - எத்தனை தான் 
என்றுரைக்கப் போறோநாம் இல்லில் இரும்பேனம் 
உண்டானது சற்று உரைக்கக்கேள் - துண்டுதுண்டாய்க் 
கட்டு தக டாணிவில்லை கதவு முளையாணி 
வட்டவளை முறுக்கு மலர்வெண்டைக் - கெட்டிசெயும் 

72 . இட்டிவட்டம் - மரத்தட்டம் 
81. கரண்டகம் - சுண்ணாம்புக்காய் . 


80 


81 


82 


83 


-10 


85 


56 


நாதாங்கிச் சங்கிலியும் நல்லீகக் கோற்சூரி 
வேதாந்தம் ஓதும் எழுத்தாணி - சீதாந்தக் 
கச்சாயந் தோசைவடை காய் பொரிக்கும் சட்டியுடன் 
மெச்சுப்பணியாரக்கல் விதவிதமாய் - அச்சழியா 
வள்ளம் படி பிடியும் வால்கிண்ணம் பொட்டி மொந்தை 
பிள்ளைக்காற் றண்டவளை பேர்வாழி - பள்ளிகொளுந் 
தூங்குகொக்கிச் சங்கிலியும் தூண்டா விளக்குடனுந் 
தேங்காய் துருவியரி வாள் மனையும் - பாங்கா 
யுலக்கைத்தடிப் பூணுடனே உத்தமனே யின்னம் 
இலக்கமில்லை இந்த இரும்பேனம்- நிலத்தினிலே 


87 


88 


89 


கல்லேனம் 


90 


91 


92 


மாணிக்கம் என்றொருகல் மன்னர் படைத்திருப்பார் 
பேணிக் குடித்தனக்கல் பேசக்கேள் - ஆணியுலைக் 
கூடம் அடிபடுங்கல் கொளுகலப்பை முட்டுங்கல் 
மாடுபட்டி நாட்டுக்கல் வன் கவண்கல் --- ஆடைவரும் 
பாலடுப்புக் கற்றோட்டம் பாத்திமடைக் கல்லுடனும் 
மேலுந் துலைக் கல் மிதிகல்லு --மாலையமாம் 
மல்லாண்டார் பட்டடைக்கல் மாடுமிதி யானடிக்கல் 
எல்லோர் சுமைதன்னை ஏந்தும் கல் - இல்லகத்தில் 
அம்மி குளவியுடன் ஆரிய முன் திரிகைக்கல் 
சம்மதி யான சலகைக்கல் - ரம்மிதமாய் 
ஆட்டுக்கல் லுட்குழவி யனேகமுண்டு கல்லேனம் 
நாட்டில் ஒருவர் சொல்ல நாடாது - கேட்டருளீர் 


9 : 3 


94 


95 


கயிற்றேனம் 


96 


அளவுகயி றொன்றுண் டரசர்க் கடியேங்கள் 
உழவு கயிறெல்வாம் உரைக்கக்கேள் - தளைவுக் 
கயிற்றே னங்கண்ணி கட்டு பிரிக்கயிறு 
தவத்தாற் பெரிய தயிர்க்கயிறு - அவிழ்ந்து தினம் 
மூலைகட்டுங் கயிறு மொண்டிகட் டுங்கயிறு 
காலுக்கண்ணிக்கயிறு கட்டுசந்தி - மேலான 


97 


98 


-11 


99 


கட்டிற் கயிறுடனுங் காலணைக்குங் கயிறும் 
தொட்டவடம் வாற்கயிறு துண்டுவடங் - கட்டும் 
தலைக்கயிறு மூக்கதனில் தரிக்கும் கயிற்றுடனே 
வலைக்கயிறு தாம்புகட்டு வண் கயிறு - சிலைக்கயிறு 
வேண துண் டின்னம் வினவ முடியாது . 
ஈனருரி யாரேனம் இயம்பக்கேள் - பூணணியும் 


100 


101 


தோலேனம் 


102 


103 


முடியரசர் யானையெனும் மும்மதத்தோ லேபடைத்தார் 
படிமிசையில் எங்களிட பண்ணையத்துக்- கடுந்தொழிலில் 
தோலேனம் சுண்டு பரித் தோற்பை துருத்தியுடன் 
காலணியும் தொடுதோல் கவண்வாரு - மேலான 
விகிவார் முகமெட்டு வெள்ளிக்கோற் சேடாவுந் 
தகையாய்ப் படைத்தலைவர் தரப்பணிவார் - வகையாகச் 
சேருமற்றேனங்களின்னஞ் செப்பவென்றால் நாட்செல்லுந் 
தாமநில மண்ணேனஞ் சாற்றக்கேள் - நாமமுடன் 


104 


105 


மண்ணேனம் 


பொன்பாண்ட பேயரசர் பூவுலகி லேபடைத்தார் 
மண்பாண்ட நாய்படைத்த வயனங்கேள்- முன்பான 

106 
விரைக்குட முங்கரகம் வெண்பாலி நற்கலையங் 
கரைத்துவிடு தாளிமிடா கைக்கரகம் - பொரியோடு 

107 
பானைகுண்டுச் சட்டிகுடம் பணியாரம் தோசைவடைக் 
கானசட்டி யுட்காலி யாறுகண் - பானையொடு 

108 
உரிச்சட்டி மேல்மூடி உப்பிருக்கும் சொப்பும் 
கரிச்சட்டி பால்வெண்ணெய்க் கானசட்டி - நிரைத்தக்காற் 109 
சுண்டுசட்டி காற்சட்டி சொல்ல முடியாது 
மண்டலத்தி லேதொடிகை மன்னன்மனை - துண்டு துண்டாய்க் 110 
பள்ளியறை திண்ணை பருத்த நடவையுடன் 
உள்ளே சவுக்கைமச் சேரார் களஞ்சியமும் - ஒள்ளி தாய்க் 111 
111. சவுக்கை - இளைப்பாறுமிடம் (சதுரத் திண்ணைக் கூடம் ) 

மச்சு - மேற்றளக் கட்டிடம் .. 


குலுக்கை குருது குழிமதிலுங் கோட்டைகொம்மை 
நிலத்தேனம் சொல்லநெடு நாட்செலுமே - பலித்தேனம் 


112 


உயிசேனம் 


113 


115 


ஆடுகடாக் குட்டி அநேக வகைகளுண்டு 
மாடெருது கன்று வலிசேவும் - சோடாய் 
உழவுக்கி டா எருமை யூட்டுக்கண் இந்த 
வளவுக்கு வகுக்க மாட்டார்காண் -- வளவுதனில் 
கட்டுக் குதிரையுடன் காட்டில் விடு மட்டமுமாய் 
மட்டில்லை இந்தவண்ணப்புரவி - பட்டி தனிற் 
காக்கும் சுணங்கினங்கள் காலனிம தூதரைப்போல் 
ஆர்க்கும் இடங்கொடா தாண்மையுள்ளோர்- ஏற்கையாய் 
வீடு குலுக்கை மச்சு மெய்காவ லாயிருக்கும் 
நாடா வலியகரி ஞாளியினங் - கூடிலத்தில் 
எலியும் பெருச்சாளிக் கெதிராளி யாயிருக்கும் 
வலிய வெருகினங்கள் மட்டில்லை - கலியுகத்தில் 


116 


117 


118 


ஏனங்களின் தொகை 


119 


120 


121 


. 


நிலத்திற் பதிந்தேனம் நீண்ட குடித்தனத்திற் 
பலித்த உயிரேனம் பதினாலு - நலித்தமரத் 
தேனமெழு பத்தேழு இரும்பில் இரு பத்தேழு 
பானைநா லாறுவகை பாலேன் - மான தஞ்சு 
கோலேன மூவேழு கொடியேனம் பன்னிரண்டு 
தோலேனம் அவ்வளவே சொல்லக்கேள்- மேலான 
கல்லுபதி னெட்டேனம் கயிற்றில் இரு பத்தேனம் 
நல்லமா றஞ்சேனம் நங்களுட - இல்லமுதல் 
இருவகையா லேனம் இருநூற்றி எண்பத்தஞ் 
சருமறையோர் கண்டகணக் காமெனவே - வருதொழிலுக் 
கின்ன மனேகேனம் இயம்ப முடியாது 
சென்னி மலையிடும்பா செப்பக்கேள் --நன்னிலத்தின் 

112. நிலத்தேனம் - மண்ணேனம் . 
116. சுணங்கு - பட்டி நாய் 

ஞாளி- நாய் 
118. வெருகு - பூ 

ஆனை 


122 


123 


124 


117 . 


-13 


125 


மண்ணாளும் வேந்தருக்கு மகுடமுடி சூட்டுதற்குக் 
கண்ணாளர் கைத்தொழிலாற் காசினியில் - எந்நாளும் 
பாரை யுழுது நல்ல பயிர்செய்ய வேணுமென்று 
ஏருதொழில் ஏனமெ லாம் படைத்தோம் - சீரான 


126 


வேளாளர் வாழும் இடங்கள் 


127 


128 


டில்லிபாட் சாவினுட தேசமெனும் மைசூரும் 
நல் ெயலையாள நாடுகொச்சி - கொல்லம் 
கோழிக் கோடு கொடுவாய்பா லக்காடு 
சூடுமுடி ராம துரைநாடு - கூடு திரு 
நெல்வேலி கள்ளர்பதி டெப்பைரெண்டு பாளையமும் 
நல்மதுரை தஞ்சாவூர் நாகூரும் -- செல்வமுள்ள 
செஞ்சிதிரி சிராப்பள்ளி தேவணாம் பட்டணமும் 
மஞ்சிபுதச் சேரி சென்னை மாநகரம் - கஞ்சிநகர் 
காமாட்சி யம்பன் கருனையினால் இவ்வுலகில் 
நாமாட்சி யாயிருந்த நாளையிலே - பூமாட்சி 


129 


130 


131 


பழைய அரசர்களின் ஆட்சிமுறை 


132 


133 


134 


நீதிதவ றாவேந்தர் நேமியுல காண்டிருந்தார் 
மாத மும்மாரி வருஷிக்கும் - ஆதலினால் 
மேறிக் கொடிபடைத்த வேளாளரையழைத்து 
ஆழிக் கடற்புவிகள் அத்தனையும் - வாளிற் 
கொழுமுனையா லேயுழுது குவலயத்தைக் காருமென்று 
விழுதிலையுங் காயும் விடையருளத் தொழுது நின்று 
காராளர் எல்லோரும் கலப்பை தனைப்பூட்டி 
ஏராள மாய்ப்பயிரை யிட்டார்காண்- பாராளும் 
வேந்தர் நடத்து நெறி மேதினியிற் சொல்லக்கேள் 
வாய்ந்தநகரிற்புதிதாய் வந்தகுடிக் - கீந்தப்பணம் 
127 . டில்லி பாட்சா - டில்லியை ஆண்ட மொகலாய மன்னர் . 

காலத்தில் மைசூர் அவர் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது . 
130 கஞ்சி நகர்- காஞ்சிபுரம் 
132 வேந்தர் -- மூவேந்தர் . 
134. விழுதிலை- வெற்றிலை ; காய்- பாக்கு 


135 


136 


ஒரு 


-14 . 


137 


ஒருவருஷ மானியமாய் உண்டிருக்க விட்டிடுவார் 
மறுவருஷம் மன்னர் மதகய மேல் - முரசறைந்து 
கொத்துவெட்டுக் காட்டுக்குக் கோடாரிக் கோர்பணமாய் 
வைத்துழுதோர்க் கஞ்சுபணம் ஆனபுஞ்சை- நத்தைவளர் 
நஞ்சை விளை வயலில் நாலிரண்டில் ஒன்றுதந்து 
அஞ்சலென வே முரசம் அறைந்தனர்காண் - செஞ்சாலிக் 


138 


139 


விளைவுப் பொருள்கள் 79 


140 


141 


142 


143 


144 


145 


கதிர்விளைவு நெல்லுதினை கம்புசோளப்வரகு 
குதிரைவாலி ராகிசாமை கோதுமை - விதவிதமாய்க் 
காய்விளைவு ஆமணக்குக் கடலைதட் டையுழுந்து 
காணம் அவரை துவரைஎள்ளு :-நேயமுடன், 
பருத்தி கொத்த மல்லிகையும் பயறு வெந்த யஞ்சீரம் 
வருக்கைதென்னை மாப்பலா வன் கமுகு - இலுப்பைபனை 
கச்சநா ரத்தை நெல்லிக் காய்கொழுமி நாவலெலு 
மிச்சை புளிமுருங்கை வேணதெல்லாம் .-- எச்சுமாப் 
பாகல் புடவரை பரங்கிசுரைக் காய்மிளகாய் 
பூகக்கத் தரிபீர்க்குப் பூசணிக்காய் தாகந் 
தணிவதற்கு வெள்ளரிக்காய் சார்ந்தகுரு மத்தையுடன் 
அணிகாதி லக்கடுகு மிளகும் அசமதமும் - இனிதான 
நாவுக் கினியசுவை நாட்டிலுள்ள காய்கறிகள் 
மேவி வளர்த்தோம் வெகுவகைகள் - பூவுலகில் 
கருணை பிடி சேனை காவத்தி முள்ளங்கி 
சிறுகரும்பு சக்கரைவள்ளி தீங்கரும்பு - மருவில்லா 
மஞ்சளிஞ்சி வெங்காயம் வசம்பு கிழங்கினங்கள் 
செஞ்சொல்கவி வாணர்சொல்லித் தீராது - மஞ்சிவகை 
கீரையுடன் வெற்றிலையும் கிள்ளுபுகைக் கஞ்சாவும் 
பாருலகு தன்னில் இலை பயிர் செய்தோம் - தூருடனே 
புல்லு தட்டு சக்கைதிரி பொட்டுக் கடிக்கோல் 
எல்லாம் எடுத்துப்போ ரேற்றியே - நல்லமுதம் 

141 . காணம் - கொள்ளு . 
142 . சீரம் - சீரகம் ; வருக்கை பலா வகைகளில் ஒன்று . 
145. அசமதம் - ஓமம் . 


146 ) 


147 


148 


149 


150 


- 15 


151 


152 


வாலி கடைந்தாற்போல் மாநிலத்திலேதினமும் 
பால் தயிர் வெண்ணை நெய்மோ ரும்படைத்தோம் - மேலான 
கதிர்விளைவு ஒன்பதுடன் காய்விளைவு நாற்பத்தொன் 
றி தமாங் கிழங்குவகை யீராறு - அதியமுத 
மஞ்சுவகை புல்லேழு மான இலை யைந்துடனே 
இஞ்சொலெழு பத்தொன் பது விளைவு - மஞ்சிவட 
காசிரா மேசுரத்தின் காதமுந் நூற்றறுப ( து ) 
தேசமெல் லா நாங்கள் பயிர் செய்தோம்காண்- ஆசையினாற் 
பூஷண மாடைநிதி பொன்வெள்ளி செம்புதரா 
நேசமுட னே படைத்தோம் நீணிலத்தில் - இராசர்களும் - 


153 


154 


155 


அரசர்களினும் வேளாளர்கள் சிறந்தவர் என்பது . 


பொன்னேரைக் கட்டிவைப்பார் பூவுலகில் நாங்களுமே 
பொன்னேரைக் கட்டிப் புவியுழுவோம் - நன்னாளில் 

156 
தேரை நடத்தித் திருவிழா என்றுரைத்தால் 
ஏரை நடத்திவிழா என்றுரைப்போம் -பாரதனில் 

157 
நீரில் விழாச்சாலை நிலத்தமைத்தால் நாங்களொரு 
மூரி விழாச்சாலை முன் சமைப்போம் - சேரலரைக் 

158 
குறைகூற வைத்திடுவார். கோவேந்தர் நாங்கள் புனக் 
குறைகீறி வைப்போம் குவலயத்தில் - அறைவது கேள் 159 
வெறுத்த முடி மன்னருடல் வேறாக்கி வைத்திடுவார் 
மறித்துழுது சேறாக்கி வைத்திடுவோம் - கருத்திருளிற் 160 
கரப்பவரைக் காலைவெட்டிக் கடைவிடுப்பார் நாங்களுமோ 
வரப்புவாய்க்காலைவெட்டிமடையமைட்போம் - தரிப்பு கொள்ளை 161 
நிரம்பவடிப் பாரரசர் நீணிலத்தில் யாங்கள் 
பரம்பை அடித்துப் பயிர்செய்வோம் -- விரும்பு கொள்ளை 162 
விதைத்திடுவா ரேயரசர் விளை புனத்து நாங்கள் 
விதைத்திடுவோம் சற்றே வினவக்கேள் 
வினவக்கேள் - புத்தரசர் 

163 
158. சோலர் - பகைவர் . மூரி - எருது . 
161. கரப்பவர் - மறைந்து திருடுவோர் . 
162. விரும்பு - அரசர் = பகைவர் நகரை அழித்து அரசர் கொள்ளை 

விதைப்பார்கள் : 


-16 


164 


165 


166 


167 


168 


169 


17 ) 


171 


நட்டமுளை கண்டாலே நாடுகலங் கும்பயிர்கள் 
இட்டமுளை கண்டா லெலாமகிழ்வார் - வெட்டிச் 
செயிராடல் கண்டாற் சிந்தை வடுத்தீர்வார் 
பயிராடல் கண்டாற் பசிதீர்வோம் - அயிலாலே 
உயிரு களைப்பரிப்பார் உலகுதனில் எங்கள் 
பயிரின் இடரு களை பரிப்போம் - செயிரரசர் 
பாதமதி லேகனகம் பாரிலுள்ளோர் தான் சொரிவர் 
மாதமும் மாரிவரு ணன் சொரிவான் - ஆதரவாய்க் 
கிளைக்கூட்டங் கண்டரசர் கெலிவானால் நாங்கள் பயிர்க் 
கிளைக்கூட்டங் கண்டு கெலிசெய்வோம் -- தளபதிகள் 
புடைசூழல் கண்டரசர் பூரித்தால் எங்கள் பயிர் 
புடைசூழல் கண்டு மனம் பூரிப்போம் - இடுப்பணிதி 
பூட்டல் கண் டேயரசர் பூரித்தால் எங்கள் பயிர்ப் 
பூட்டைகண் டேயுலகம் பூரிக்கும் - நாட்டில் 
மன்னர்க்கு மன்னர் வணங்கித் தலைசாய்ப்பார் 
செந்நெல் கதிர்விளைந்து சிரஞ்சாய்க்கும் - ஒன்னலரை 
வாளாற் படுகளத்தின் மகுடமரி வைப்பார்க்கு 
வாளாற் படுக்கையரி வைத்திடுவோம் - மாழையெனும் 
பொன்னிற் கதிர்முடியைப் போர்வேந்த ரேசுமப்பார் 
செந்நெற் கதிர்முடியை யேசுமப்போம்- துன்னலரைக் 
கட்டி யெடுத்துயரக் கால் தலைகீ ழாயடிப்பார் 
தட்டுவிரை நெற்கதிரைத் தானடிப்போம் - வட்டக் 
களப்போர் குலைத்துதறிக் கருதார் தலையரிவார் 
களப்போர் குலைத்துதறிக் கருதரிவோம்- தளபதிகள் 
தாம்புக்கட்டி வெட்டிப்பிர தானி தலையெடுப்பார் 
தாம்புகட்டி மெட்டித்தானியமெடுப்போம் - காம்பிரமாய் 

164. பட்டமுளை -- கடாரம் போடுவதற்கு சட்ட முளைக்கோல் . 
165. செயிராடல் - போரில் வெற்றி . 

வடு - மனத்துயர் , வசி பாடபேதம் . 
165. அயில் - வேல் . 
169. பணிதி - ஆபரணம் . 
171. ஒன்னலர் - பகைவர் 
172 . படுக்கையரி - வைக்கோல் படுக்சை 
173 . துன்னலர் -- ப கவர் 175. கருதார் - பகைவர் . 
176 , பிரதானி - வேறுதேசத் தலைவர்கள் . 


172 


173 


174 


175) 


170 


- 21 


229 


நவதா னியங்கிழங்கு நற்காயிலைரசிதம் 
புவிமேல் விளைவு பிறப்பித்தோப் - தவறாது 
ஆறில் ஒருகடமை அரசருக் குச்செலுத்தி 
மாறின்றி வாழ்ந்தோம் வழிமுறையாய் - பேறுடைய 
மும்மன்ன ராட்சி முடியத் துடுக்கர்பலர் 
இம்மண் டலங்கொண்டார் இப்புவியில் - தம்முடைய 


230 


231 


கொடியவர்கள் அரசராதல் 


232 


233 


234 


235 


வேள்வி கலைவேதம் வேதியர்கள் விட்டார்கள் 
கேள்வியற்றுப் போச்சு கெடியதனில் - நாளும் 
முடிபெற்ற மன்னவர்க்கு முன்னோடி எதிர் நின்று 
அடிப்பட்ட துண்டர் அரசானார் - கெடிபெற்ற 
பொய்யும் புரட்டும் புலையும் கொலைகளவும் 
ஐயமறக் கற்றோர் அமைச்சர்களாய்- வையகத்தில் 
ஆனைமா றாட்டமது அந்தரத்திற் செய்து வரும் 
சேனைபா கர்கணக்கர் தேசமதில் - மாநிலத்தில் 
தஞ்சமென்று வந்தோரைத் தலையிலே கற்போடும் 
பஞ்சமா பாதகரே பணிவிடையாள் - வஞ்சமன 
வாக்குவே றாயுரைக்கு மன்ன ருலகத்திற் 
போக்குமனை யாய்த்தூரிப் போச்சுதையா - சீக்கிரமாய் 
அசிகைானும் சாகு வளியளந்து குளிமாறி 
யுசிதமுட னேகணக்கை யொன்றிரண்டாய் - ரசிதமுடன் 
வயல்பழனங் குண்டல்வெட்டு மாவேலி வாய்க்காலும் 
செயல்பரைநல் விரைப்பு நிலம் சில குளிபோல் - நயமுடைய 
காடு புனம்விரைப்புக் கலம்சல கைக்கவுரு 
ஓடை குளம்வள்ள மோர்படியென் - றேடதனிற் 


236 


237 


238 


239 


240 


231 . கண்ணி 34 குறிப்புரை காண்க 
233. கொடி - நாடு . 
237-240 . சாகுபடியளக்கும் கணக்கர்கள் 

குறித்தலைக் காட்டும் . 


தவறாகக் 


கணக்குக் 


-22 


கொடுங்கோலர்கள் அதிகவரி விதித்துக் கொடுமை செய்தல் 


பேரெழுதி முன்னிகுதிப் பேச்சும் அழித்துவிட்டு 
ஓரிரட்டி மூவிரட்டி உலகுதனில் - நேரில்லாக் 

241 
கந்தாயம் சேனாயம் கட்டாய மல்லாயம் 
நிந்தாய மானசுங்கம் நீள்புவியில் - வந்ததென்று 

242 
பட்டிவரி வாலுவரி பாரிலுருள் தேருவரி 
தட்டைவரி வள்ளவரி தலத்துவரி - கெட்ட தொழில் 

243 
மாறிக் கட்டுவரி மந்தைவரி குத்தகையால் 
ஊரைக் கட்டியவரியு முண்டு செய்து - பாரதனில் 

244 
கைவீச்சுக் காசுவரி கட்டுமனை பிச்சைவரி 
வையகத்தில் ரூபாய் வரியெனவே - மெய்யான 

245 
ஏற்றத் துலைவரியும் ஏறியகுண் டாள்வரியும் 
நாற்றிசைக்கும் பேராய் நடுவெழுதிச் - சேற்றித் 

246 
துகைகணக் காய்ச்சொல்லத் துரையருளி னாரெனவே 
பகைக்கணம்போற் றூதர்களும் பற்றினர்காண் -மிகுத்தபணப்247 
பிணையோலை கையெழுத்துப் பின்னை கிரியுடனே 
மனைக்காவல் தப்பைக்கோல் மாற்றடியு மிணைச்சேருங் 

248 
கைவிலங்கு கால் விலங்கு கட்டுகிட்டிக் கோலுடனே 
ஐயகோ என்றே அழுதுசிலர் -- மெய்யாக 

249 
வெள்ளி பொன்னுச் செம்புதரா வெண்கலம்பித் தளையீய 
முள்ள நவநிதியம் ஒன்பதுடன் - மெள்ளக் 

250 
கடற்படு திரவியமுங் காடுவனம் சோலை 
திடற்படு திரவியமுஞ் சேரவிற்று - அடைவுடனே 

231 
வட்டில் மொந்தை ஆபரணம் மாடெருது ஆடெருமை 
தட்டுபுல்லு விற்றுத் தணியாமல் - வெட்டிவைத்த 

252 
சொந்தக் கிணறுவிற்றுத் தொல்புவியா தீனமெல்லாம் 
இந்தவித மாய்விற் றிழந்தனங்காண் - அந்தணருந் 

253 
தாரைநிலம் பூசைபெட்டி தவலை சொம்பு விற்றிழந்து 
ஊரைவிட்டு யாத்திரைக்கு ஓடினார் - பார தனில் 

254 
242 . சேனாயம் - சேனைவரி ; கட்டாயம் , மல்லாயம் - அரசர் விதிக்கும் 

அநியாய வரிவகைகள் . 
250 . தரா - கலப்பு வெண்கல . 
248. பின்னைக்கிரி , இணைச்சேர் - அரசர் விதிக்கும் தண்டனைகள் . 


-23 


சத்திரிய ரானார் தரணி தனையிழந்து 
கத்திகளை விற்றீந்தார் காசினியில் - வைத்ததன 

255 
செட்டிகளும் கெட்டலைந்து திராசுபடிக் கல்முதலாய் 
ஒட்டுத் துகையாய்விற் றொழிந்தனர்காண் - ரெட்டிகளும் 256 
தரிப்புநிலை யில்லாமல் தாசரைப்போல் நாமமிட்டுத் 
திருப்பதி யாத்திரைக்குச் சென்றார்கள் - விருப்பமுடன் 257 
கடைகாலுங் கோலும் கனமா டெருதுகளும் 

டையர்களும் விற்றீந்து ஏகினர்கள் - படைமரமும் 258 
நாடாவும் அச்சுடனே நல்லேன மானதெல்லாம் 
சேடரும் செங்குந்தர் விற்றார் செகதலத்தில் - கூடியிருந் 

259 
தாசர்களு மாண்டிகளும் சங்குசே கண்டி விற்றார் 
வேசியர்கள் சேலை முதல் விற்றீந்தார் - பூசைமணி 

260 
நம்பியார் விற்றீந்தார் நட்டுவன்கைத் தாளம் விற்றான் 
தம்பூரைச் சங்கீதக் காரன்வீற்றான் - அம்புவியிற் 

261 
கூடங் குறடுசுத்தி கொல்லன் உலை யாணிவிற்றான் 
மாடமயில் வாச்சியுளி வலியவிற்றான் - நாடறியக் 

262 
குசவன் திரிகையொடு குண்டுக்கல் லுப்பலகை 
நிசமாக விற்றீந்தான் நீணிலத்தில்- அசகனெனும் 

* 63 
வண்ணானும் சார மண்ணுடனே வெள்ளாவி 
குண்ணாந்தா ளியும்விற்றுக் கொடுத்தான்- மண்மீதிற் 264 
கடைக்கருவி யானோர்கள் கத்தி குடுக்கை 
அடைப்பமது விற்றீந்தார் அவனிதனில் - நடப்பரெனும் 265 
பண்டிதருங் கூத்தர் பாரி லிசைக்குரியோர் 
தண்டமிழ்தே ருந்தொழிலைத் தவிர்த்துவிட்டார் - மண்டலத்தில் 266 
கட்டுக்கொல் லனைவோருங் காசாவர்க் கமுந்துயரம் 
பட்டகதை சொல்ல இருள் பகலாகும் - அட்டதிசை 

267 
வலியர் எளியர்பொருள் வவ்வுவதும் வல்லிருளில் 
நலிவாகக் கள்ளர் கொள்ளை நண்ணுவதும் - கலிகால 268 
நாடெல்லாம் துர்ச்சனர்க்கு ராசாங்க மானதினாற் 
சாடி மிகுத்துச் சமஸ்தான - மீடழிந்து 

269 
265. கடைக்கருவி - நாவிதர் . 

காசாவர்க்கம் - நல்ல குடிகள் . 
269 . சாடி - கோள் . 


267 . 


-24 


வேதமொடு சாஸ்திரமும் மேற்புரா ணக்கலையும் 
ஓதுவது மெல்லாம் ஒழிந்ததையா- கீதமொடு 

220 
கேளிக்கை யும் நடனம் கெம்பீரக் கூத்தாடல் 
வாடிக்கை விட்டுவிட்டார். மாநிலத்தில் - நாளிலடி 

271 
யாக்கினைக் குள்ளாக்கி அவதிபொறா மல் உயிரைப் 
போக்கினா ரேசிலர்கள் பூமியிலே - பாக்கியம் போய்க் 272 
கட்டிவைத்த தானியமுங் கனகமணிப் பூஷணமும் 
எட்டேருப் புண்ணையமும் இழந்துவிட்டோம்- சட்டியுடன் 273 
பானையெடுத் தூர்தோறும் பழங்கஞ்சி கிட்டாமல் 
சேனையது போல் இறந்தார் செகதலத்தில் - ஆனதினாற் 

274 
குடித்தனங்கள் செய்திந்தக் குவலயத்தில் வாழ்வதற்குப் 
பிடித்த கொம்பதெல்லாம் பெலனில்லை - வடித்த சுடர் 

275 
வேலவனே யல்லாமல் வேறு துணை யில்லையென்று 
ஞாலமதில் வேளாளர் நாடிவந்தோம் - காலமதில் 

276 
தந்தை தாய் பாட்டன் தவக்குறையோ காராளர் 
வந்து பிறந்த வழிமுறையோ - இந்த 
மேழித் தொழிலெடுத்து மேதினியில் நாங்கள் துயர் 
ஆழிக் கடலில் அழுந்துவதோ - கோழிக் 

278 


277 


சென்னிமலை இடும்பனிடத்தில் வேளாளர் விண்ணப்பம் 


. 


கொடியுடையோன் றன்னை ஒரு குன்றோ டெடுத்திந்தப் 
படியில்வைத்த காளிப் பதியிடும்பா- அடியேங்கள் 

279 
குடும்பத் துடன் இந்தக் குவலயத்தில் வாழ்வதற்கு 
இடும்பக் குமரா இயம்பையா - திடம் பெறவே 

280 
காத்தாலு முன்பெருமை காராள ரைப்புவியிற் 
சேர்த்தாலு முன்பெருமை செப்புவோம் - பூத்தமலர்த் 

281 
தண்டா மரைப்பதமுன் தானே சரணமெனத் 
தெண்டம் பணிந்தெழுந்தார் செகதலத்தில் - அண்டர் தொழும் 282 
இடும்பக் குமரர் இரங்கி அபயமளித் 
திடம் பெறுகங் கைக்குலத்தீ ரிப்புவியிற் - கொடும்பகைசேர் 283 


274 . 


சேனை மது இரந்தார் - பாடபேதம் . 


-25 


இடும்பன் அபயமளித்தல் 


சூரருக்குத் தேவர்களும் தொண்டுபட்டா ரேசிலநாள் 
வேரறுப்பாய்ச் சூரர் விழுந்துவிட்டார் - பாரதனில் 

284 
அறுகுக்குக் கேடே யடுப்பதில்லை தின்னும் 
மிருகத்தின் கேடே மிகுத்து விடும் - வருடத்தில் 

285 
பன்றி பல குட்டிகளைப் பாலிக்கும் நற்பசுவோர் 
கன்றதனை ஈனுமிந்தக் காசினியில் - என்றறிந்து 

286 
அம்புவியில் தர்மநிலை ஆகுமே அல்லாமல் 
வெம்பதர்ம மேநிலையாய் விளங்காது.- என்பதினாற் 

287 
பொறுத்தார் புவியாள்வார் பொங்கினார் காடாள்வார் 
உரைத்தமொழி பொய்போகா துத்தமரே - வெறுத்துமனம் 288 
நீங்கள் சலித்தால் நெடும் புவியும் ஆவதில்லை 
ஓங்குமுயிர் எல்லாம் ஒழிந்துவிடும் - ஆங்கதனால் 

289 
இந்தப் புவியில் எழுந்தருளி வேளாளர் 
வந்த பிறவி வகை கேட்பீர்- கொந்தணியும் 

290 


இடும்பன் வேளாளர்களின் தோற்றம் கூறுதல் 


291 


292 


293 


சங்கரரும் பார்வதியும் தான் மகிழ்ந்த நாளதிலே 
கங்கை பெருகியிந்தக் காசினியில் - பொங்குவதைக் 
கண்டுசிவ னார் மகிழ்ந்து கையால் அணைத்தவுடன் 
ஒண்டொடியும் பாலகனும் உற்பவித்தார் - அண்டையுள்ள 
கங்கை எடுத்தமுதங் காசினியி லேகொடுத்து 
மங்கையொடு புத்தி ரனைவளர்த்தாள் - கங்காளன் 
புத்திரர்க்கும் புத்திரிக்கும் பொன்காப் பணிந்து தொட்டில் 
உத்தரிகம் பட்டாடை யூசலிட்டுச்- சித்திரம் போல் 
இருந்து தவழ்ந்து நடந் தெழின் மிகுந்த சூரியர்போல் 
அருந்ததி நேர் மங்கையுடன் அவர்வளரத் திருந்து மொழி 
கற்றவே ளாளனென்றுங் கன்னிவேளா ளச்சியென்றும் 
உற்ற திருநாமம் ஓதினார் - முற்றும் 


294 


295 


296 


298 


கங்காளன் 


290. பொந்து - பூ கொத்து 
294 . உத்தரிகம் - மேலாடை 


-26 


297 


298 


நால்வேத சாஸ்திரமும் நானிலத்தோர் முற்கதையும் 
பாலருக்கு மேற்கப் பயின்றருளி - மேலான 
பாஷை கலைஞானம் பதினெண்பு ராணகவி 
பேசு சுரஞானம் பிறப்பிவைத்து - வீசு 
மாயுதப் பரீட்சையுட னானைதே ருங்குதிரை 
வாயு வென ஏற வருத்திவைத்துத்- தூயமுறை 
வேள்வி நிறைவேற்றி வேளாள இந்த்ரனென்று 
வாழ்கயிலைச் சாரல் வனத்திருந்த - நாளதிலே 


299 


300 


காராளர் வரலாறு 


301 


302 


303 


30.4 


மாவலியை மூன்றடிமண் மாயவனார் கேட்டளவில் 
ஆவலுடன் மாவலியும் அருள் செய்தான் - பூவுலகை 
மாதவனார் ஓரடியாய் மண்மேன் மிதித்தவுடன் 
பூதேவி யாருடலம் பூரித்துப் - பாத வெயர் 
பட்டதினால் மங்கையுடன் பாலன் பிறந்ததனால் 
இட்டமுடன் பூமகளும் இன்பமெய்தி - விட்டுணுவின் 
பாதம் பணிந் திந்தப் பாலனுமிங் சேவளர 
வேதாவின் ராதா விடையருளென் - றோதவே 
கண்ணர் மனமகிழ்ந்து கண்ணாலே பார்த்தருளிப் 
‘ பெண்ணமுதே ! யிந்தப் பிள்ளையினை - என்றைக்கும் 
நீயே வளர்த்து கென்று நெடியோன் அருள் வழங்கத் 
தாயான மண்மகளுந் தானெடுத்து- நேயபனி 
நீரால் முழு குவித்து நெல்விரையைத் தான் கொடுத்து 
ஆறாநாட் காப்பும் அரை ஞானுஞ்- சேரவே 
பூட்டி யலங்கரித்துப் பொன்னூசற் கண்வளர்த்தி 
நாட்டி லிருந்து தவழ்ந் தேநடந்து - கேட்டமொழி 
கொஞ்சிப் பயின்று குளிர் பிறையைத் தானழைத்து 
மஞ்சிற்றில் கோலி வளர்நாளில் - முஞ்சி 


305 


306 


307 


308 


309 


299. சுரஞானம் - இசை நூல் அறிவு . 
304. வேதாவின் தாதா - திருமால் : பிரமன் தந்தையே . 

விடையருள் --நான் வளர்த்தற்கு உத்தரவு கொதி 
309. மஞ்சிற்றில் - மண்சிறுட்டு . 


-27 


310 


311 


312 


உபநயன மயிர்களை த லுகிரணைத்த லூட்டல் 
தபவேள்ளி நீதிமுறை தானடத்திப் - புவிமிசையில் 
சாத்தரிஷி கள் மகிழ்ந்து தையனல்லாள் புத்திரனை 
இத்தலத்தில் காராளன் என்றழைத்துப் - புத்திரிக்குக் 
காராள நாச்சியென்று காசினியிற் பேருமிட்டு 
நேராக அஞ்சுவய தேநிறைந்து - பாரதனில் 
வேதமொடு சாத்திரமும் மேற்புராணக்கதையு 
மோதியுணர்ந் தானை பரி யூர் நடத்திச் - சாதனையாய் 
ஆயுதமும் விற்றொழிலும் அண்டர்விஞ்சை மந்திரமும் 
மாயனிது வெல்லாம் வருத்திவைத்தார் --நேயமுடன் 
தவமுனிவர் தங்கள் தவசு நிறைவேற்றிப் 
புவியரசர் தங்களுடன் போர் செய்து - அவர் மதமும் 
குரும்பு மடக்கியிந்தக் குவலயத்தில் நீதியதாய் 
வரம்பழியா மல் நடத்தி வாழ்நாளிற் - சுரும்பமரும் 


313 


314 


315 


316 


காராளன் ஊர்வசியைக் காப்பாற்றச் சூரனோடு போர் செய்தல் 


மாலைபுனை செஞ்சடை யான் வாழ்கயிலை யின்சாரல் 
கோல மலர்கொய்த கொம்பனையாள் - ஞாலமதிற் 

317 
கண்டவுட னேயசுரன் கைப்பற்ற வுருவசியாள் 
அண்டர்பணி தேவர்க் கபயமெனக் - கொண்டசுரன் 318 
போவதுகண் டிந்தப் பூபாலன் காராளன் 
கோபமிகுந் தாயுதக் கோலம் செய்து - ஆவலுடன் 

319 
மாயவனைத் தான் பணிந்து மலர்மகளை யும் தொழுது 
தூயவிடை பெற்றுத் தொடர்ந்து சென்று - நேயமிலாச் 320 
சூரனுட னேயெதிர்த்துத் தோமரங்க ளோடுபிண்டி 
பார முசலம் பரிசுடனே - நேரிசமுங் 

321 
கொட்டு ரறக்களையுங் கொடுஞ்சூரியத்திரமும் 
மட்டில்லா வாளி வருஷித்தார் - துட்டனெனுஞ் 

322 
311 , சத்தரிஷி : - அகத்தியன் , ஆங்கிரசன் , கவுதமன் , காசிபன் , 

புலத்தியன் , மார்க்கண்டன் , வசிட்டன் . நல்லாள் - பூமிதேவி . 
317 . கொம்பனையாள் 
326. விடையோன் - சிவபெருமான் , 
321. கேரிசம் - அம்பு . முசலம் - உலக்கை , 


ஊர்வசி . 


சூரன் மலைந்தலறத் தொடர்மன் னவனுடைய 
தேர்பரியா ளானைத் திரள் நெருங்கி - வீரமுள 


323 


வேளாளன் காராளனுக்கு உதவியாகப் போருக்குச் செல்லல் 


3244 


325 


326 


327 


சங்குத் தொனிமுழக்கிச் சத்தங்கள் ஆர்ப்பரிக்கக் 
கங்கைமகன் வேளாளன் காதிற்கேட் - டங்கண் 
ஏதோ அசுரர்தொனி எதிர்த்துப்போர் செய்வதையும் 
மாதாவே நான்கண்டு வருவனென்று - பாதார 
விந்தம் பணிந்து விடையோன் அருள் பெற்று 
மந்திர செபமுடித்து வாளெடுத்துக் - குந்தமொடு 
நேரிசமும் வல்லயமு நீல நிறக்கணையும் 
சூரியனா ரத்திரமுஞ் சூழமழுப் பாரவேற் 
சக்கரமும் வில்லம்பும் தானெடுத்துக் கச்சைகட்டிச் 
சிக்கெனவே அவ்வனத்திற் செல்லவே - அக்கணமே 
காராளன் மைத்துனனைக் கண்டுகளி கூர்ந்து இரு 
பேராள ருங்கூடிப் பேசியே - சூராளர் 
யானை பரி தேர்காலாள் அத்தனையும் பட்டுவிழச் 
சோனைமழை போல்வாவி தொடுத்துவிட்டார் - கானசுரர் 
வில்வளைத்து வேல் சூலம் விடாமழைபோ லேசொரிந்தார் 
அல்லும் பகற்கானில் அனல் பரந்து - கல்லுமலை 
யூடுருவி வானில் உலாவுவதைத் தேவர் கண்டு 
ஓடியரன் மாலுக் குரைத்தனர்காண் - நாடியவர் 


328 


329 


230 


331 


332 


சிவன் , திருமால் முதலியோர் போர்காண் வருதல் 


333 


புத்திரர் விசித்திரங்கொள் போர்யுத்தம் காண்ப மென 
அத்தன் உமைகங்கை அருட்புதல்வன் - முத்தனொடு 
வெங்கயன்றெய் வானைவள்ளி வேள் வீர பத்திரனுந் 
திங்க ணவக்கோளுஞ் சிவகணமும்-- பொங்குதிரு 


327. வல்லயம் - ஈட்டி . 
329. சூராளர் - அசுரர் . 
333. புதல்வன் - விநாயகன் , முத்தன் -வைரவன் : 

வெங்கயன் -- இந்திரன் , வேள் - முரூசன் .. 


-29 


335 


336 


337 


338 


339 


மாலும் சிவனும் வளர்த்த புதல்வியரும் 
சீல மதன்ர தியும் தேவர்களும்- நாலு கலை 
வாணியயன் இந்திரையும் வலாரிமுனி வோர்கணமும் 
காணவென வானிற் கவிந்திருந்தார் - தூணியிலே 
அம்பெடுத்து விற்பூட்டி யார்ப்பரித்தான் காராளன் 
கம்பமத யானைக் களிறெனவே - கும்பமுனி 
யண்டகட லொத்தவணி யூடுருவி வாளரக்கர் 
துண்டங்க ளாகத் தொடர்ந்து விழக் - கண்டு நின்று 
சூரன் மிகக் கொக்கரித்துச் சூலாயுதத்தைவிட்டான் 
காராளன் கண்டகண்ட மாயறுத்தான் - நேராகத் 
தானவனுந் தண்டாயுதமெடுத்துச் சாடினான் 
மானபரன் வேளாளன் வாளிவிடுத் - தானை பரி 
சேனையொடு தேருமுதற் றெண்டா யுதத்துடனே 
கான தனிற் றுட்டன் கதறிவிழ - வானுலவு 
ஊருவசி யாள் கண் டுளமகிழ்ந்து போற்றி செய்யத் 
தாரைசின்னம் துந்துபியும் தான் முழங்கப் - பார்மீதில் 
புட்ப ரதத்துடனே பொன்னுவிமா னங்களுடன் 
தற்பரனு மாலும் சதுர்முகனும் முப்பத்து 
முக்கோடி தேவர்களும் முனிவோர் மகிழ்ந்து குதித் 
தக்கணமே வந்து அவதரித்தார் - மிக்கான 
காராளன் வேளாளன் கண்டுகளி கூர்ந்த வந்த 
பேரா ளரைத்தொழுது பேர் பெற்றார் - சீரான 


340 


341 


342 


343 


344 


345 


வேளாள , காராளர் திருமணம் 


கங்கைப் புதல்வியையும் காராள நாச்சியையும் 
இங்கிருவர் தங்கட் கெதிர்மணமாய்ச் - சங்கரரும் 


346 


தானவன் . 


336 . தூணி - அம்புப்புட்டி . 
338 . அணி - சேனைகள் . 
339 

--சூரன் . 
344. அவதரித்தார்- தோன்றினார் . 
345 . பேராளர் --சிவன் திருமால் , 
346 . கங்கைப்புதல்வி - வேளாள நாச்சி . 

இருவர் -- காராளன் , வேளாளன் . 


30 . 


347 


348 


349 


350 


351 


352 


மாலு மதித்தவுடன் வார தின நாள் யோக 
மேல்கரண மிலக்கினம் விளங்கியதிற் - சாலப் 
பவளத்தா லே முகூர்த்தப் பந்தக்கால் நாட்டிப் 
புவிவயிர நீலவளை பூட்டியே- நவநிதியான் 
வேய்ந்துப்பட்டாற்கட்டி வெண்டரள மாலை தொட்டுச் 
சாந்துபுழு குக்கதம்பத் தான் மெழுகி - வாய்ந்த 
மணவறையைச் சோடித்து மாலமுத மும் புசித்துப் 
பணிதியுள்ள பொற்கலத்தில் பன்னிரண்டு - இணைச்சீரும் 
அச்சுவெல்லம் தேங்கனியும் ஆனகத லிக்கனியுங் 
கொச்சிமஞ்சள் மூவேழுங் கொண்டு வைத்து - உச்சிதமாந் 
தட்டத்திற் சந்தனமும் சாந்து புழுகுமலர் 
வெட்டுரா சிப்பாக்கு வெற்றிலையும் --- பெட்டியினிற் 
சீப்புச் சிணுக்கரிக்கி செம்பொனகை பட்டுமணக் 
கோப்பிதமாய்ப் பன்னீரும் குங்குமமு - மாஸ்பதமாய்ச் 
சோபனம்பல் லாண்டு சொல்லத் துடிமுரசுந் தான் முழங்கத் 
தீபமிரு பாலேந்தித் தேவர் செல - ஆவலுடன் 
அரன்மகன்வே ளாளர் குலத் தாச்சிமணச் சீரெடுத்துத் 
திருமகளும் வாணிரதி செல்லவே - அருமையெனுந் 
தமையன்கா ராளனுக்குத் தங்கைமணச் சீரு செய்ய 
உமையவள் தெய் வானைவள்ளி யூடுசெலச்- சமயத்திற் 
செஞ்சொன் மொழியாரைச் சீவி முடித்துமலர் 
மஞ்சளொடு சந்தனமும் வாரியணிந்- தஞ்சனமுங் 
கூரை யுடுத்துமடி கூட்டிக் கனிநிரைத்து 
ஆரமொடு பொன்னகையெ லாமணிந்து - பாரறிய 
அச்சுதனார் தன்குலமும் அரனார் குலம் விளங்கி 
நிச்சயதாம் பூலம் நெறிநடத்தி - மெச்சிமணத் 


353 


354 


355 


356 


357 


358 


359 


350. மால் - பெருமை . 

இளநீர் ( பி - ம் ) 
353 . சிணுக்கரிக்கி - மயிர்கோதி ; ஆஸ்பதமாய் - நிலையாய் வாழுமாறு 

கோப்பிதமாய் - அழகாய் . 
354 . சோபானம் மங்களம் ; பல்லாண்டு 
355 . மணச்சீர் - மணத்தில் செய்யும் இணைச்சீர் . 
359 . கயம் - யானை . 


ாழ்த்து , 


-31 


திண்ணையின் மேற் பொற்பலகை சேர்த்துப் படாம் விரித்து 
வண்மையலங் காரமுள மாப்பிளையை - நன்மை பெறு 

360 
தோழ ரழைத்துவந்து தொல் கயமேல் விட்டிழிந்து 
வாழுமண மேடைதனில் வைகிநிரை - நாழிமுத்து 

361 
உழக்குப்பால் கிண்ணியில் விட்டுறுப்பளிங்குத் தட்டத்தில் 
பழுக்கா யிலை நிதியும் பாலித்து - அழைத்தவுடன் 

362 
கருவித் தொழிலாளர் கைகுவித்து முன்னிருந்து 
உருவநிலைக் கண்ணாடி யூடுசெல் - அரசனுக்குப் 

363 
பாலில் முகம் துடைத்துப் பன்னாங்கு விட்டொதுக்கி 
மேல் மீசை தன்னை மிகத்திருத்தி - நாலுவிதக் 

364 
கத்தி யிடுக்கி கைச் சுருதி கத்தரிக்கை 
மெத்தவித நானா விதத்தொழிலும் - சித்திரம் போல் 

365 
ஒப்பனைசெய் தேதிலத்தி னுற்றநல் லெண்ணை சிரத் 
தப்பங்கித் தானமதை யாட்டினார் - பொற்படாம் 

366 
மேயபொன் னாடை விசிரநடந் தானையின்மேற் 
போய்விடுதி மண்ட பம்புகுந்தார்- சேயிழையைச் 

367 
சேடியர்கள் கூட்டிவந்து செம்பொன் மணவறையிற் 
பாடியிருந் தெல்லோர்க்கும் பாக்கிலையு - நீடியே 

368 
செப்பிள மாதைத் திலதயி லத்தாலே 
அப்பங்க மாட்டிமஞ்ச ளால்மூழ்கிக் கப்படாங் 

369 
கட்டிமுலைக் கச்சணிந்து கையிற்பூச் செண்டெடுத்துக் 
கொட்டிமுர சார்க்கமணக் கோவில் சென்றார் - இட்டமுடன் 370 
கோதி முடித்துக் குங்குமஞ் சந்தனமுஞ் 
சாதி மலர்மாலைத் தாரணிந்து - சோதிபெறு 

371 
மாடையொடு மாபரண மலங்கார மாய்ப்பூட்டி 
நீடு சுருளருந்தி நீண்டசமு - தாடுகைக்கொண் 

372 
டார்ப்பரவ மாய்த்தொனிகள் ஆலிக்கக் கந்துகமேல் 
மாப்பிளையும் வீட்டிழிந்து வந்துமணக் - கோப்பிதமாய்ச் 

373 


360. பழுக்காய் - பாக்கு . 

இலை - வெற்றிலை . 
363. சருவித்தொழிலாளர்- மங்கலர் . 
364 . பன்னாங்கு - ( வழக்குச்சொல் ) பல் கான்குடைய சீப்பு . 
366. ஒப்பனை - அலங்காரம் . திலம் - எள் . 


-32 


செந்நெல்முத்தோர் நாழியின்மேற் றிருவி னிறைவிளக்கு 
மன்னுமெழுத்தாணி வைத்தூன்றி- அன்னம் 

374 
அடைபொரியும் பிட்டமுது மாலாத்தி மஞ்சணீர் 
விடுபாத் திரங்களில் வெவ் வேறுவைத்து- நடுவே 

375 
மணவரையி லந்த மாப்பிளையைத் தானிருத்தி 
பிணைவிழியார் பின்னுமுன்னு மாகநின்று - இணையிணையாய் 376 
நிரை நாழி யன்ன மொடு நீட்டியடை பிட்டேற்றிப் 
பொரியுமஞ்ச ணீராற்றிப் போக்கியே - மறுபடியும் 

377 
வந்த வழியாக வல்லியார் முன் பாய்க்கழித்து 
இந்தவித முற்சரிதி யிற்கழித்து - அந்தச் 

378 
சீக்கை கழித்துத் திரள முத வூண்சுவையைச் 
சாக்கிவண்ணா னுக்களித்தார் தாரணியில் - போக்கியமாய் 379 
விடுதி தனிற்புகுந்தார் மெய்யிழைக்கும் அப்படியே 
கடியமணச் சீக்கை கழித்துவிட்டு - விடையருளி 

380 
நக்கனயன் மாலுமெட்டு நாகலோ கத்தார்க்கு 
முக்கனிபால் தூப முரசறைய் - அக்கணமே 

381 
நாகராசன் வந்து புற்றில் நவமணியெ லாமுதவ 
ஏகசக்ரக வர்த்தி எடுத்துவந்து - தாகமுள் 

382 
பேரரசும் பேய்க்கரும்பும் பிரமண்ணமைத்தருளி 
பாரறியப் பீதாம் பரமணிந்து - சீராகத் 

383 
திருநீல கண்டர் சிறப்புவைத்த அன்னமயில் 
உருசாற் கரகமெடுத் தொக்கநிற்கக் - கரியதன்மேற் 

384 
சாலுமிடாக் கூசிகுடந் தங்கப்பா னைகல்யம் ! 
மேல்மூடி யேழு மிகவிருத்திப் - பாலு நெய்யு 

385 


373. கந்துகம் -- குதிரை: 
374 . நாழி - படி . 
376. பிணைவிழியார் --பெண்கள் . 
379. சீக்கை - ஒரு நூல் . 
381 . நக்கன் -- சிவன் ; அயன் - பிரமன் ; மால்ட திருமால் . 
382 . சக்ரவர்த்தி- மங்கலன் .. 
384. திருசீண்டர் -- குயவர் . 

திருநீல கண்டத்துக் குயவனார்க் கடியேன் - சுந்தரர் 


-33 . 


387 


மொன்றில் நவ தானியமும் ஒன்றில்ரச வர்க்கமுமாய் 
ஒன்றிலடைக் காய்மஞ்ச ளொன்றிலை நூ - லொன்றில் வைத்துப் 386 
பஞ்சலோ கங்களொன்றிற் பரிமளம்பு ராணமொன்றில் 
குஞ்சரத்தின் மேலே கொணர்ந்துவைத்து - விஞ்சுமொளி 
ஆயிரக்கால் தீப மருகில் வைத்து முளைப்பாரி 
ஆயிரக்கா லேழு மமையவைத்துக்காயமுதஞ் 

388 
செய்வதற்குக் குயாலைச் சிறப்பித்தான் பொன் பாண்ட 
மய்யன் மகிழ்ந்தே யருளினார் - செய்யிழையார் 

389 
பொங்கமுதஞ் செய்தவர்க்குப் பொன்னின் குடமெடுத்தார் 
மங்களமே ளத்தொனிகள் வாசிக்கக் - கங்கைநதிக் 

390 
கஞ்சனமு மஞ்சள் மல ராலாத்தி யுங்கனியு 
மிஞ்சு முபசார மேயருளி - மஞ்சனமுங் 

391 
கொண்டுவந்து வைத்தடுப்புக் கூட்டிவா யுவையழைத்து 
ஒண்டொடியார் பாலமிர்த மோர்முகமாய் - ரண்டுமணப் 

392 
பொங்கல்பணி கண்டிறக்கிப் பொற்கொடியா ருள்மகிழ்ந்து 
வெங்கயனை யங்கே மிகவிருத்தித் - தங்கப் 

303 
பிரமண் ணரசாணி பேய்க்கரும்பு அன்னமயில் 
கரகஞ்சால் பந்தமுட்டி கன தீபம்- திருமுளைக்கால் 

394 
பன்னிரண்டு பேர்க்குப் பாலமுத முக்கனிதேன் 
தின்னு மடை தீப தூபமொடு - நன்னயமாய்ப் 

395 
பூசிக்க மாலைமணப் போர்வேந்தன் நீர்வழங்கி 
நேசத்தோ டங்கே நிலம் வணங்கி - ஆசையுடன் 

396 
போயிருந்தான் விடுதியினிற் பொற்கொடியு மப்படியே 
நேய மொடுவணங்கி நேரிழையின் - தாய்மனையில் 

397 
சென்றவுடன் தந்தை தாய் சீருமங்கை யார்களுடன் 
ஒண்டொடியு மால்மகனும் ஒக்கவிருந் - தண்டர்தொழப் 398 

387. குஞ்சரம் - யானை . 
389. குயால் - குயவன் . செய்வதற்கு யாலை ( பாடபேதம் ) 
391. கஞ்சனம் - நீர் . 

வெங்கயன் . -விநாயகன் . 
334 . பந்தம்- தீவர்த்தி ; முட்டி - ஒருவகை மண்பாத்திரம் ; 

பந்தமுட்டி - மண்பாத்திர அடுக்குமாம் . 
395. தின்னும் அடை-வெற்றிலை . 
398. ஒண்டொடிாபெண் , வேளாள சாச்சி ; மால்மகன் - காராளன் . 


393 . 


-34 


பாலமுதை யும்படைத்துப் பரமனயன் மால்மகிழக் 
காலையொரு சந்தி களித்தவுடன்- மாலைமண 

399 
வாள னலங்கரித்து மதயானை மீதிலிருந் 
தாள ரணிசூழச் சாத்தமாய் - மேளந் 

400 
தாரைசங்கு சின்னமொடு தம்பட்ட மல்லாரி 
வீர முரசூத வெகுவிதமாய்ப் - பாரதனில் 

401 
மங்கை மணவாளன் மதயானை விட்டிழிந்து 
வெங்கயன் முன் னங்கே மிகவிருந்து- பொங்கமுதம் 

402 
சர்க்கரையும் முக்கனியும் தான்படைத்துக் காயிலையு 
மிக்கான தீபம் விளக்கியே - சிக்கெனவே 

403 
குட்டி வணங்கிக் கும்பிட் டெழுந்துநின்று 
திட்டிதனைப் போக்குதற்குத் தேங்காயை - விட்டெறிந்து 404 
புலவர் கவிவாணர் புகழ்ந்தேத்த யானையின் மேல் 
திலதமென வேயிருந்து சென்றனர்காண்- நலமுடைய 405 
மாமனார் தம்மனையில் மணப்பந் தலிலிறங்கிக் 
கோமே தகமணைமேல் கொண்டு நிற்க - மாமின்னார் 

406 
பாற்கடலின் நீராலே பதம் விளக்கிப் பட்டாலே 
நீர் துடைத்து மிஞ்சிரண்டு நேராகக் - காற்கணிந்து . 

407 
தீபம் பணிமாறித் திட்டியது தான் கழித்து 
சோபனம்பல் லாண்டுசொலத் தோழருடன் - தூபமிகு 

408 
மணவறையைச் சுற்றிவந்து மரகதநாற் காலியின் மேல் 
குணதிசையை நோக்கியிருந் தேகுவித்தார் - மணமகளை 409 
தாமம் புழுகுபன்னீர் சரிகையுடை கட்டிநல்ல 
காம னிரதியெனக் கற்பித்தார் -- மாமன்மகள் 

410 
நெற்றிப்பட் டம்மணிந்து நேரிழையைத் தானெடுத்துச் 
சுற்றி மணவறையைச் சூழ்ந்துவந்து - கொற்றவன் பால் 411 

402. வெங்கயன் - விநாயகன் . 
405 . திலதம் - தலைமை . 
406 , மணை- இருத்தற்குரிய ஆசனம் 
409 . குணதிசை - 

கிழக்குத்திசை, 
410 . தாமம் - 

மாலை . 
411 . நேரிழை - மணப்பெண் 

" பைம்பொற்றிலகமொடு பட்டமணிந்த ஒண்கதிர் மதிமுகம் ” 223 
செம்பொற்பட்டம் பைந்தொடிப்பாவை மதிமுகஞ்சுடர 
சூட்டி 275-6 . 

காங்குவேள் மாக்கதை பதுமாவதி வதுவை . 


மன்னவ 


-35 


412 


413 


414 


415 


416 


417 


418 


419 


இருத்தி வலப்பாகத் தேந்திழையார் சூழ்ந்து நிற்க 
அருக்கனிக ராசனமு மந்தணர்க்கீந் - திருத்தியே 
மூவேழு நூல்பிடித்து முக்கவுறு மஞ்சள் கட்டித் 
தேவேந்தர லோகம் வளர் செந்நெல் முத்தை - ஆவலாய் 
இருகை நிறைய எடுத்துப்பழுக் காயிலையிட் 
டருமறையோர் கண்டுமகிழ்ந் தாசிசொலத்- திருவுறையு 
மங்கைம ணாளனுக்கும் வலக்கையின் முப்புரிநூல் 
முன்கையில் காப்பு முடிசூட்டி - அங்கையிலே 
நிறைய எடுத்தமுத்தை நீணிலத்தி லேயிருந்த 
மறையவர்க்குத் தானம் வழங்கியே - முறைதவறா 
வேள்வி நிறைவேற்றி வேதா கமம்புகன்று 
வாழ்வு தரு மைங்கரனை மனதினினைந்- தாழ்வில்லாத் 
தேங்கா யுடைத்துத் திரிநயன மூடியதில் 
ஓங்குதிரு மங்கலிய முள்ளமைத்து- நீங்காமல் 
மறையவர்கை யாலெடுத்து மந்திர செபம் செபித்து 
இறையவனு மாலுமய னெல்லோரும் - நிறைசபையில் 
அத்தங்கள் முட்டிவந்து ஆரணனு மேயுதவ 
வத்துவை யேநினைந்து மாலுமகன் - கெத்தியுடன் 
தன்னுடைய கையாலே சபையுளோர் தானறிய 
பொன்னுறுநன் மங்கலநாண் பூட்டினான் - மின்னனையார் 
விருமமுடி யாமெனவே வேதா கமங்கள் சொல 
தருமதே வதையுந் தான்மகிழ- நிருமலமாங் 
கங்கை புதல்விதனைக் காராள வேந்தனுக்கு 
பொங்குநதித் தீர்த்தம் பொருத்தினார் - சங்குசக்ரன் 
தாளால் அமைத்த தரணி மகளாரை 
வேளா ளனுக்குநீர் விசரினர்காண் - நாள 

நாளதிலே 
அரனுமயன் மால்வேளு மைங்கரனுந் தேவர்களும் 
புருகூ தன் மாமுனித போதனரும் - விரகுடனே 

412 , அருக்கன் - சூரியன் . 
418. திரிசயனம் - மூன்று கண்கள் . 
420 . 

மறையவன் ; வத்து - பரம்பொருள் ; 
மாலுமகன் - காராளன் ; அத்தம் - கை ; 

முட்டிவந்து- குவித்துக்கொண்டுவந்து . 
424. தரணிமகளார் - காராள நாச்சி . 
425. புருக தன் - இந்திரன் 


420 


421 


422 


423 


424 


425 


ஆரணன் 


-36 


426 


427 


428 


429 


430 


431 


பாலாற் கரந்துடைத்துப் பச்சிலையைக் கைப்பிடித்து 
சாலப் பிரமண்மணந் தானேற்றி - மாலைமண 
மணமகனைப் போற்றி செய்து , மங்கைக்கு மப்படியே 
இணைகூடி வாழுமண மிட்டனர்காண்- கணமதிலே 
அன்னை பிதாவு மரிவைவலக் கைபிடித்து 
மன்னு மணவாளன் வலக்கை கொடுத் - தின்னிலத்தில் 
இருவர் பிரியாமல் இருந்து நீர் வாழுமெனச் 
சிறுவிரலின் கைபிடித்துச் சேர்த்தியே - மருகிதனை 
மாமனெடுத்து வலமாய் மணவறையைத் 
தாம் மணிபுயனுந் தார்குழலுக் - காமெனவே 
சுற்றி வந்து தார்குழலார் சூழ்ந்து மனை யிற்புகுந்தார் 
வெற்றிமண மாலைபுனை வேளரசன் - ரத்ன மணிப் 
பாயலிலே போயிருந்தான் பாகத்தில் மங்கைதனைத் 
தாய்மாமன் வைத்தவுடன் தந்தைபழுக் - காயிலையோ 
டான நவநிதியும் ஆபரணா திச்சுருள்வைத் 
தேனனையார் கைக்கோர்வை யைத்திருத்தி - மானனையார் 
மங்களஞ்சேர் சோபன்மும் வாழ்த்தினார் எல்லோர்க்குங் 
குங்குமமுஞ் சந்தனமு மேகுழைத்து-- அங்ஙனே 
பூசிக் கதம்பப் பொடியெறிந்து மல்லிகையும் 
வாசத் துடனணிந்து வாழைபலாத் - தேசிக் 
கனிகள் பழக் காயிலையும் கனகமணி யேயு தவ 
இனிதெனவே யாருமகிழ்ந் தேயிருந்தார் - தொனியுடனே 
பெண்ணெடுத்த மாமனுக்குப் பிரசாத முக்கனிதேன் 
உண்ணுமென ஊட்டி உடனிருந்து- பன்னரிய 
ஆபரணம் சேலைபரி யானை நவநிதியம் 
பூவுலகோர் காணப் பொதித்தார்- நாவலர்க்கும் 


432 


433 


434 


435 


436 


437 


438 


426. மணம் - மணவறை . 
430. தாமமணிபுயன் - மணமகன் ; தார்குழல் - மணமகள் 
431 . வேளரசன் -- வேளாளன் . 
432 . மங்கை - காராள நாச்சி , 
433 , தேனனையார்- மணமக்கள் ; திருத்தி பிடித்து , 
435. தேசிக்கனி- எலுமிச்சம் பழம் . 
438 , போதித்தார் -- கொடுத்தார் . 


-37 


439 


440 


441 


442 


443 


444 


445 


விதவசனர் வேதியர்க்கும் வேறுகவி வாணருக்கும் 
முத்து நவமணிபொன் னேயளித்தார் - அத்தனை 
ஆரவா ரங்கேட் டருக்கன் குணதிசையில் 
தேரேறி வந்து தெரிசித்தான் - பாரிலுள்ளோர் 
தானங்கள் செய்துவந்து தபனனுக்கு அர்க்கியமிட் 
டான செபம் பூசை செய்தார் அமுதமினி- வேணுமென்று 
செய்தவர்க்கு ஆலயத்திற் தேவர் முனி வோர்மறையோர் 
கைநளின மாயமுதம் கற்பித்தார் - ஐயன் முதல் 
அரியயனும் மால்குகனும் ஐங்கரனும் அம்பிகையும் 
திருமகளும் வாணிவள்ளி தெய்வானை - அரிவையரும் 
முப்பத்து முக்கோடி முதல்வோரு மாலை மணச் 
செப்பொத்த கொங்கையரும் சேர விருந்- தொப்பற்ற 
சர்க்கரையும் முக்கனிபாற் றான முத மும்புசித்து 
மிக்கவடைக் காயிலையு மென்றருந்தி - பக்கரையெள் 
பருதி குடதிசையிற் படிந்தவுடன் சந்தியானத் 
திருமந் திரஞான செபமுடித்து - அரியசெப் 
பூசை முடித்து வந்து பூமணப் பந்தலின் கீழ் 
நேசமொடு மாப்பிளையை நீடிருத்தி - ஆயிழையார் 
விடயமல ரட்சதையும் வெள்ளிக் கலத்திலிட்டுப் 
பிடிசெம்பில் நீருடனே பேதையரும்- நடுச்சபையிற் 
கொண்டுவந்து வைத்து நின்றார் குழலோசை கள் முழங்க 
அண்டர் முனிவோ ரருகிருந்து - பெண்டிர்க்குப் 
பரியம் செலுத்துமெனப் பத்தரைமாத் தாலுயர்ந்த 
வரிய பசும் பொன்னைமலை யாக்குவித்தார் - வரிவிழியார் 
நீரு வலமாக நிறையிட் டெடுத்துமண 
நாரி யுறைமனையி னண்ணினர்காண்- பாரில் 
மறையோர் முனிவோர் வாணர்கவி யாளருக்குக் 
குறையாப் பசும்பொன்னைக் கொடுத்தார் - நிறைசபையிற் 


446 


447 


448 


449 


450 


451 


452 


440 . குணதிசை - கிழக்கு . 
441. . தபனன்- சூரியன் . 
442 , கற்பித்தார் -- கொடுத்தார் . 
451 . காரி- பெண் . 


-38 . 


453 


454 


455 


456 


457 


458 


459 


சந்தனங்கஸ் தூரிசவ் வாது கதம்பமலர் 
முந்துமடைக் காயிலையு முறையீந்து - அந்த 
ராத்திரியெ லாம்பரத நடன் மொடு சங்கீதம் 
பார்த்து மகிழ்ந்திருந்தார் பார்மீதில் - மாற்றுதின 
மூணுநா ளப்படியே முப்பழமு முண்டிருந்தார் 
வாணர் மறையோரும் வாழ்த்தவே - காணாமற் 
பருதி குடதிசையிற் படிந்தவுடன் எல்லோரும் 
வரிசையுடன் பந்தரின் கீழ் வந்திருந்தார் - புருஷனோடு 
மங்கையரைக் கூட்டி வந்து மணவறையி லேயிருத்தி 
அங்கவர்தங் கைநிறைமுத் தள்ளியே - இங்கிதமாய் 
வெள்ளிலையுங் காயுமதின் மேல் வைத்துப் பின்கருவி 
தெள்ளியதோர் காப்பைத் திருத்தியிட - ஒள்ளிதெனும் 
எண்ணை மணாளனுக்கு ஏந்திழைகை யாலிட்டுப் 
பெண்ணுக்கு மப்படியே புருடனுந்தொட்-- டெண்ணைக் 
கொருசே லையையிருவ ருடுத்திச் சபையறிய 
முரசதிரத் துந்துபி முழங்கத் - திருவாழும் 
பந்தலிலே முக்காலி பாலித் ததிலிருத்தி 
வெந்தசீ கைக்காய்நீர் விளங்கியே - சிந்துங் 
கங்கா சலக்கிரீடை கன்னியும் ணாளனோடு 
அங்கிருவர் மூழ்கியவ ராடியபின் - வங்காரப் 
பீதாம் பரமுடுத்திப் பெண்ணையும் ணாளனையும் 
ஆதாரத் தாலே அலங்கரித்து -- மாது. நல்லாள் 
மங்கிலியக் கூழ்சமைத்து மணவறையின் முன்னாகத் 
தங்குபிர மண்கரகச் சால் தனக்கும் - வெங்கயத்தோ 
டேழு முளைப்பாலிக் கினிதாய்ப் படைத்துமண 
வாளனொடு மங்கையரு மேவணங்கி - நாளுமண 
மண்டபத்தி லேயிருந்து வங்காரப் பள்ளையத்தில் 
ண்டொடியுங் கூழமுத மொக்கவைத்து - ரண்டு 


460 


461 


462 


463 


464 


465 


466 


456. பருதி- சூரியன் ; குடதிசை - மேற்கு . 
458. கருவி - மங்கலன் . 
462 . கங்காசலக்கிரீமை 

டை- நீர் விளையாட்டாக . 
வங்காரப் பள்ளையம் - பொன்னாலாகிய , உண்கலம் . 


-39 . 


பேருமிரு கையாற் பிசைந்தொருவ ருக்கொருவர் 
ஊரிலுள்ளோர் தானறிய ஊட்டினர்காண் - சீரான 

467 
சீளித்த பாலமுதைச் செய்யகரு விக்களித்து 
ஆழிப் புனல் வாய்கை அலம்பியே - வீழிலையுந் 

468 
தின்று கதம்பமலர் சேர் அணிந்து மகிழ்ந் 
தண்டர் முனி வோர்கள் மகிழ்ந் தாசிசொலக் - கண்டனொடு 469 
பத்தினியாள் முத்தாலே பண்ணாங் குழியாடி 
வெற்றியொடு தோல்விகண்டு மிகநகைத்து - முத்ததனை 470 
மங்கைவண்ணா னுக்களித்தாள் மணாளன் கரு விக்களித்தான் 
சங்கு பொன்னு வெள்ளியெழுத் தாணியுடன் - அங்ஙனே 471 
நிறைசாலிற் போட்டிருவர் நீடியகை யாலெடுத்து 
வரிசேர் விழியார் மணமகனுந் - தரைமீதில் 

472 
அம்மி மிதித்து அருந்ததியைச் சேவித்துச் 
செம்ம லெனுங்குளவிச் சீரு செய்து - ரம்மிதமாய் 

473 
அரசாணி சால்கரகம் அம்புவியின் மீதிறக்கிப் 
பிரமண்ணும் பேய்க்கரும்பும் பேர்த்துவைத்துப் - புரம் பூமி 474 
மஞ்சணீர் தான் வழங்கி மங்கிலியக் கூழ் தடவிச் 
செஞ்சொல் மொழியாருந் தேவர்களும் - கொஞ்சியே 1475 


மணமக்களுக்கு வரிசை செய்தல் 


476 


ஏழாநாள் நாகவல்லி யிதமாய்க் கழித்துமண 
வாளனுக்கும் மங்கைக்கும் வரிசை செய்தார் - நாளும் 
செம்பொன்மக மேருமலை தெட்சணபா ரிசத்திலுள 
செம்பொன்னு மேவளருந் தேசமதிற் - பைம்பொன் விளை 


477 


468. சீளித்த - சுவைமிகுந்த , சமைத்த எனினுமாம் 

வீழிலை- வெற்றிலை . 
469 . கண்டன் 

கணவன் . 
473. குளவிச்சீர் -- எழுதிங்கள் சீர் என்பர் . 
474. அரசாணி - மணத்திற்குரிய அரசாணிப்பாத்திரம் . 
476. " இயைந்த வதுவையெழுநாணீங்கலும் ” 104 

“ ஆரா வன்பினோ டகன்ற வெழுநாள் 
ஏழாண் டமைந்த தன்மை யளாயிலும் " 

கொங்குவேள் மாக்கதை. 3-22 பதுமாவதி வதுவை 


-40 


திராவிடதே சத்திற் சேர்கொங்கு மண்டலமும் 
வராதி யருள்பாண்டி மண்டலமும்- தராதலமாய்ச் 

478 
சோழன்வளர் மண்டலமும் சொன்மூன்று மண்டலத்தில் 
வாழுகின்ற நீல மலைச்சார்பில்- நாளும் 

479 
மேருநிக ரானகிரி வேண்தெல் லாங்கொடுத்து 
வாரிநிக ரானகங்கை மாந்தியும் - பாரதனிற் 

480 
காவேரி யாறுபெண்ணை காவேரி யாம்பரந்து 
காவேரி யானவைகை கணநதியுங் - காவேரி 

481 
பட்டாம்பி என்னும் பரவைந்தி யார் பிறந்த 
எட்டாறு சூழுலகம் ஈந்தனர்காண் - மட்டவிழும் 

482 
பழுதற்ற செல்வம் பரந்து மிகவாழும் 
எழுபத்தொன் பதுநாடு மீந்தருளித் தொழுதுற்ற 

483 
காமாட்சி யம்மைவளர் காஞ்சிபுர மாநகரந் 
தாமாட்சி யான தலையூரும் - நாமாட்சிப் 

484 
பட்டணமும் பாளையமும் பட்டிபுரம் பள்ளிகுடி 
கொட்டில் குளம் வாவிகிணர் கோயிலென்று - மட்டில்லா 

485 
ஊருங் குடி வழங்கி ஒண்ணுதலோன் தான் மகிழ்ந்து 
காருமழை மேகக் கடகரியீந்- தாரும்வனத் 

486 
திந்திரனார் மேகமதி லேகியே மீண்டுவருங் 
கந்துகமுஞ் சேனைரதம் கைக்கொடுத்தார் - அந்திவண்ணன் 487 
478 . திராவிட தேசம்- தமிழ்நாடு ; வராதி - சிவன் . 

கொங்கு - தேன் , மணம் நிறைந்த நாடு என்பர் . கொங்கு என் 
னும் நகரைத் தலைநகராகக் கொண்ட நாடு . 

வூர் 
நாட்டிலுள்ளது . இது சேரர் கொங்கு எனப்பெறும் . 
479. நீலமலை - கருமலை . இது மூன்றரசருக்குரியது . 
481. ஆம்பரந்து - அமராவதி . 
432 . பட்டாம்பி என்பது கேரளத்தில் பாலக்காடு மாவட்டத்தைச் 

சேர்ந்த ஒரு சிற்றூர் , பத்து ஆறுகள் சேர்ந்துவரும் ஆற்றுக்கு 
பட்டாம்பி எனப்பெயராயிற்று என்பர் . 

பத்து + அம்பி 
பத்தாம்பி - பட்டாம்பி . ஆற்றின் பெயர் அதனை அடுத்த ஊருக் 
கும் பெயராயிற்று . அவற்றில் கலக்கும் வாட்டாறு , வாழை 

கோரையாறு , கல்பாத்தியாறு முதலிய எட்டாறுகள் 
செல்லும் நிலப்பகுதியே இங்கு எட்டாறு சூழும் உலகம் 
பட்டாம்பி கடலிற் கலக்கின்றது 

பரவை - கடல் 
486. ஒண்ணுதலோன் - சிவன் . 
487. அந்திவண்ணன் --சிவன் . 


வைகா 


என்றது . 


-41 


ஆழிக் கடல் சூழு மம்புவியோர் போற்றுகின்ற 
மேழிக் கொடியின் விருதுடனே - வாழுமெனத் 

488 
தங்கு நவமணிபொன் சரமல ராமென்னுஞ் 
செங்குவளை மாலை சிரசில் வைத்தார் - சங்குநிற 

489 
வண்ணன் எனும் பெரிய மகாபெல பத்திரனார் 
அண்ணல் பிடித்த வலாயுதமும் - வண்ணமுள 

490 
பஞ்சவர்ணப் பாவாடை பஞ்சவர்ண டாலுடனே 
பஞ்சவர் ணக்குடையும் பாலித்தார் - விஞ்சுரண 

491 
வீரகழல் வெண்டயமும் வீரகண் டாமணியும் 
வீர முரசுசங்கு வீரசின்னம்- தாரையொடு 

492 
தம்பட்ட வார்திசையில் தம்பட்ட மேமுழங்கத் 
தம்பட்ட மல்லாரி தான் வழங்கி - அன்புற்ற 

493 
அத்திரமும் வாள்கணையும் அயில் சூல மும்மழுவும் 
வத்துவுடன் மாலும் வழங்கினர்காண் - வித்தாரப் 

494 
பெட்டகமும் வெண் கவரிப் பொன்பேழை யாபரணம் 
பட்டுக் கலை நிதியும் பாலித்தார் - கட்டில் 

495 
தூங்குமஞ்ச மெத்தையொடும் தோழியருங் காளாஞ்சி 
தாங்கவரி யாசனமும் தானீந்து - நீங்காத 

496 
அட்டா சுரியம் அதிலிரட்டிச் சம்பத்து 
மட்டில்லாச் செல்வம் வழங்கினர்காண் - கெட்டியாய் 

497 
வாழ்த்தி வரங்கொடுத்தார் மா பெரிய செல்வமொடு 
பார்த்திபரா யாண்டிருந்தார் பாரதனில் - கீர்த்தி பெற்று 

498 
ஐம்பத் தறுதேசத் தரசர் மகளீரைக் 
கும்பத் தனமணமுங் கொண்டாடி - இன்புற்ற 

499 
நாளதிலே புத்திரரும் நங்கையரும் உற்பவித்து 
வாழும் பிதிரின் வழியினங்கள் - நாளும் 

500 
சதுர யுகத்திற்குத் தரணியுழு தாண்டிருந்தார் 
கதிரவனும் சந்திரனுங் கண்களிக்க - அதிவி தமாய் 

501 
439. சோழநாட்டின் கிளை நாடுகள் 79 “ எழுபத்தொன்பது நாட்டுக் 
குடியுடையான் சென்னி 

ஏரெழுபது 5 . 
490. பெலபத்திரன் - பலராமன் ; அலாயுதம் - கலப்பை . 
497. அட்டாசுரியம் - 3 வகைச் செல்வங்கள் : அடிமை , இராசாங்கம் 

சுற்றம் , நெல் , பொன் , மக்கள் , மணி , வாகனம் , 
501 . தாணி - பூ ; சதுரயுகம்- நான்கு யுகம் . 


-42 . 


மூவேந்தர்கள் வேளாளர்களை அழைக்கச் செல்லல் 


502 


கலியுகச காத்தமதில் கனக முடிச்சேரன் 
வலியவனாஞ் சோழ மாராயன்- கெலிவுடைய 
பாண்டியனு மிம்மூவர் பாராளு நாளதிலே 
வேண்டுங் குடியினங்கள் வேண்டுமென்றே - நீண்ட 
நீல மலைச்சார்பில் நெடுநாள் திரிந்தலைந்த 
காலமதில் யானைரத கந்துகமும் - ஓலமிடக் 


503 


504 


மூவேந்தர்களை வேளாளர்கள் உபசரித்தல் 


505 


506 


507 


காராளர் வேளாளர் காதிற்கேட் டோடிவந்து 
தாரார் முடிமனரைத் தான் றழுவிச் - சீரான 
பொங்குதிருப்பாற்கடலும் புவிமேல் தயிர்க்கடலும் 
தங்குகருப் பங்கடலும் தானழைத்துக்- கொங்கர்பிரான் 
சோழன் வழுதியர்கோன் சொல்மூன்று மன்னவர்க்கு 
ஆளோ டணிகுதிரை யானைகட்கும் - வாழ 
நெய்யாறு பாலாறு நிரம்ப விருந்தளித்துச் 
செய்ய பழுக் காயிலையுந் தின்றபின்பு - ஐயரே 
எளியேங்கள் வாழும் இந்தக் கருமலையின் 
வழியாக வந்த வயனமெல்லாம் - ஒழியாமல் 
சொல்லுமென்று வேளாளத் தோன் றல் பகர்ந்திடவும் 
மல்லலணி யிம்மூன்று மன்னவரும் - சொல்லக்கேள் 


508 


509 


510 


மூவேந்தர்களும் வேளாளத் தலைவனைப் புகழ்தல் 


511 


கங்கா குலத்தரசே காராள மன்னவனே 
ஐங்கரனை மானும் அரும்பொருளே - எங்களிட 
தாகந் தணிக்கும் தயாநிதியே தற்பரமே 
ஆகும் பொருட்கல்வி அறிவோனே - மோக 
வெள்ளமெனும் கங்கைக்கும் மேதினிக்கும் மால்சிவனார் 
பிள்ளையென வந்த பெருமாளே- தெள்ளு 


512 


513 


504. கந்துகம் - குதிரை . 
507. வழுதியர்கோன் - பாண்டியன் 
509. கருமலை - இது கோடைக்கானல் மலைத்தொடர்ச்சி . 


514 


மறைக்கு முதலவனே வந்திரந்தோர் தங்கள் கலி 
குறைக்க நிதியருளுங் கொடையாய் - இறைக்கு 
அறுத்திட்ட பிள்ளை யழைத்தளவில் ஓடிவரும் 
சிறுத்தொண்ட னான சீமானே - செறித்தபுவி 
எண்பத்து நான்குநூ றாயிரஞ் சீவர்களும் 
கண் பெற்றோம் என்று சொலுங் கற்பகமே - பொன் பெற்ற 


515 


516 


மூவேந்தர்கள் வேண்டுகோள் 


517 


518 


519 


வாழ்வுடைய கையாய் வழுத்தக்கேள் எங்கள்குடைக் 
கீழுலகி லேவிளைவு கிட்டாமல் - பாழாகிப் 
போனதினால் நாங்கள் பொன்பீடம் பொன் முடிகள் 
ஆனவெல்லாம் அங்கே அமைத்துவிட்டு - மானவனே 
குடியரசர் தம்மைக் கூட்டிவர வேண்டுமென்று 
படியுலக மெல்லாம் பார்த்துவந்தோம் - முடியதனைச் 
சூட்டினாலும் பெருமை தொல்புவியோர் சொல்வார்கள் 
கேட்டருளீர் நாங்கள் செயும் கேண்மைதனை - நாட்டிலே 
ஆறில் ஒருபங்கு அரசர்க் களித்துவிடீர் 
வேறுவரி ஒன்றும் வேண்டிலோம் - கூறுபுகழ்ச் 
சரியா சனத்திருத்தித் தந்தை தாய் பிள்ளையைப்போல் 
மரியாதை யா கவுநாம் வைத்திருப்போம் - பெரியோரே 
இந்தமொழி தப்போம் ஈஸ்பரனார் தன்னாணை 
வந்தருளீர் என்றந்த மன்னர்சொல - அந்தமலைக் 


520 


521 


522 


523 


வேளாளர்கள் வேந்தர்களுடன் செல்லல் 


524 


காராளர் வேளாளர் கன்னிமைந்தர் ஆவினமும் 
ஏராள ராகி எழுந்தனர்காண் - பாராளு 
மன்னவருஞ் சேனைரத மாவினமும் வெங்கயமும் 
பொன்னி வளநாடு புகுந்தனர்காண் - அந்நாட்டிற் 
காஞ்சி புரத்துறையும் காமாட்சி யம்மைபதந் 
தஞ்சமென வணங்கித் தானிருந்தார் - அஞ்சுவகைக் 


525 


526 


524. ஆவினம் - பசுக்கூட்டம் . 
525 பொன்னிவளநாடு - முன்பு 

தொண்டைநாடு . 


சோழநாட்டைச் 


சார்ந்திருந்த 


.44 : 


கசசாயந் தோசைவடை காய்பொரியல் முப்பழம் தேன் 
எச்சாய் விருந்துகுடிக் கிட்டனர்காண் - உச்சிதமாய்ப் 


527 


குடிப்பிரிவு செய்தல் 


53 


523 


பூஷணமும் ஆடையொடு பூவுங் கதம்பமணிந் ( து ) 
தேசப் பிரிவுகுடி செய்யவென்று - வாசமுடி 
மன்னவரு மூவர் வந்து வல்லியெனும் செல்லிமுன்பாற் 
துன்னும் குடிப்பிரிவு சொல்லுமென்றார்- நன்னர்க் 
களித்தண் டலைமோதுங் காவிரியின் மூழ்கினராய்க் 
குளித்தண் டலைப்பேரூர்க் கோயிலிலே - முழுத்தமுடன் 
நற்குடி நாற்பத்தி நாலிரண் டாயிரத்தை 
அப்படியே மூன்றா யதைப் பிரித்துப் - பொற்புடைய 
பசுங்குடி பன்னிரண் டாயிரமும் பங்கிட்டுத் 
துசங்களொடு மன்னவர் தன் தொல்புவியில் - புசங்கமுடன் 


53 ) 


581 


532 


மூன்று நாட்டு வேளாளர் 


534 


சேரனெனுங் கொங்கர்பிரான் சீமைகொங்கு வேளாளர் 
பாரிற் குடித்தனங்கள் பண்ணினராம் - வீரமிக 
வேண்டும் வழுதியர் கோன் மேதினியில் வந்தகுடி 
பண்டியவே ளாளரெனப் பட்டம்வைத்தார்- நீண்டமுடிச் 
சோழ மகராயன் தொல்புவியில் வந்தகுடி 
சோழியவே ளாளரென்று சொல்லினார் - நாளும் 
மூவரசர் தங்கள் குடி மூன்றுவித மாய்ப்பிரிந்து 
ஆவலுட னங்கங் கமர்ந்தார்கள் -பூவுலகில் 


535 


536 


வேளாளர் உழவு செய்தல் 


இந்திரனார் மேகமதை யேவி விடவருணன் 
அந்தரத்திற் சென்று ஆழிதனில் - வந்தமுதங் 

537 
529. செல்லி -- குளித்தலையை அடுத்துள்ள மதிற்கரைச் செல்லாண்டி 

யம்மன் . 
530. தண்டலை - சோலை ; குளித்தண்டலை - குளித்தலை . 
531. நற்குடி - நல்ல குடிமக்கள். (நாற்பத்தெண்ணாயிரவர் ) 
532. பசுங்குடி - உழவுசெய்யுக்குடி . 


-45 


538 


539 


540 


541 


542 


543 


கொண்டெழுந்து வானிற் கொடிமின்ன லாயெழுந்து 
அண்டம் வெடித்ததென ஆர்த்திடித்துச்- சண்ட 
மாருதமு மார்ப்பரித்து மண்ணும்விண்ணு மேபரந்து 
காரு மழைமேகக் காலிறங்கி - மாரி பொழிந் 
தந்தமலைக் கானல்வன மருவி பாந்து சென்று 
வந்துநதி யாறுகுளம் வாவிரம்பி- அந்தமழை 
கண்டு மகிழ்ந்திந்தக் காராளர் பொன்னேரைக் 
கொண்டுவந்து வைத்துழுது குறைதிருத்திப் - பண்டுள்ள 
செந்நெல் விரைதெளித்துத் தேங்குபலா வாழைகனி 
கன்னற் கமுகுமுதற் காவினமும் .-- பின்னுமுள 
புஞ்சைநவ தானியமும் பூவுலகி லேபயிரிட் 
டஞ்சலென வெவ்வுயிரு மகமகிழ்ந்து.- நஞ்சைபுஞ்சைக் 
கதிர்விளைவு கண்டவுடன் கனக முடியரசர் 
சதுர்வேத நீதி தவறாமல் - அதிவிதமாய்த் 
தேவா லயந்தொழுது சிலதான முங்கொடுத்துக் 
கோவேந்தர் தங்கள் கொலுவிருந்தார் - பூவேந்தர் 
வைத்த பயிர் விளைவு வந்ததிலே யாறிலொன்று 
அத்தினத்தி லேயரச ருக்களித்து மற்றதெல்லாங் 
கொண்டு மனைபுகுந்து கோதையரு மைந்தருடன் 
உண்டு சுகித்திருந்தார் உத்தமனே - மன்றில் 
இரப்போர் கவிவாணர்க் கீந்து புகழ்பெற்று 
நிரப்பான செல்வமொடு நீணிலத்திற் - சிறப்பான 
நித்தியகல் யாணமொடு நீண்ட களிப்போடும் 
சுற்றமொடு வாழ்ந்திருந்தார் தொல்லுலகில் - அற்றைநாள் 
விந்தின் வழியாக விதவிதமாய் வேளாளர் 
வந்துதித்தார் கொங்கு மண்டலத்தில் - அந்தந்தத் 


544 


545 


546 


547 


548 


549 


550 


தொண்டை மண்டல வேளாளர் 


தூண்டு ரதச்சோழன் துரைத்தனத்து நாளையிலே 
ஆண்டசக்ர வர்த்தியெனும் அரசர்பிரான் - நீண்டமுடிக் 


551 


540. ரம்பி - நிரம்பி , முதற்குறை . 
551. பதச்சோழன் - தேர்ச்சோழன் . 


552 


காராள ரான குலக் கன்னிகையைத் தான் மணந்து 
சீரான புத்திரரும் சென்மித்து - பாருலகில் 
தண்டை சிலம்பசையத் தக்க்புகழ்த் தொண்டை 
மண்டலவே ளாளர் மரபுரிமை - கொண்டார்கள் 


553 


கார்காத்த வேளாளர் 


தேவேந் திரனார்க்குத் தென்பாண்டி நன்னாட்டிற் 
பூவேந்தர் தீபமொடு பொங்கல் வைப்பார் - கோவேந்தன் 554 
புத்தர்மதங் கேட்டதனாற் புரந்தரற்குப் பொங்கலில்லை 
இத்தலத்தில் வேண்டாமென் றியம்பியதால் - உத்துளியாய்த் 555 
தேவேந்திரன் சினந்து சேனைபடை யானையொடு 
பூவேந்தன் பாண்டியன்பாற் போர் பொருது- மாவேந்தர் 556 
பட்டு விழுந்ததனாற் பார்வேந்த ரார்ப்பரித்துத் 
தொட்டகணை யிந்திரனை யே துரத்தத் - தட்டழிந்து 

557 
பொன்னுலகம் போய்ப் புகுந்தான் புரந்தரனார் ஏறிவந்த 
மின்னுமிடி மேகவதை வேந்தன் பிடித் - தின்னிலத்தில் 

558 
காலில் தளை பூட்டிக் காவ்லிலே வைத்ததனால் 
ஞாலந் தனிற்பாண்டி நாட்டாரும் - சீலமுள்ள 

559 
பாண்டியனைக் கைதொழுது பார்வேந்தே இந்திரனார் 
தூண்டுமே கங்களெல்லாம் துக்கித்தால் - நீண்ட புவி 

560 
மண்டலமும் மானிடரும் வைத்தபயிர் ஜீவசந்தும் 
இன்றோ டிறந்துவிடும் என்று சொலித் - தண்டமிழின் 

561 
மாறன் உரைபகர்வான் மண்டலம் இம் மூன்றினுக்குங் 
காரு மழைகோடை கனபருவ - மாரி 

562 


552. தமிழரசர் வேளாள குலப் பெண்களை மணம் செய்து கொள்ளல் , 

" மன்னர் பாங்கிற் பின்னோராகுப் அகம் . 32 சூத்திரத்திற்கு 
முடியுடை வேந்தர்க்கு மகட்கொடைக்குரிய வேளாள ராகுப் 
என நச்சினார்க்கினியா கூறிய தொல்காப்பியவுரை முதலியவற் 

ரான் விளங்கும் 
555. உத்துளியாய்- ( வழக்குச்சொல் ) மிகுதியாக ; 

கொடுக்கும் பொருள் . 
558. புரந்தரனார்- இந்திரன் ; புத்தர்மதம் - புத்தமத 

கோவேந்தன் - பாண்டியன் , 
562 . 

மாறன் - பாண்டியன் . 


வழக்கமாகக் 


எல்கள் ; 


பொழிந்து வருவனென்று பொன்னின் மலைச் சொக்கர் முன் பாய் 
மொழிந்து பிறர் பிணையு முன்னின்றால் - தளைந்ததைவிட் 563 
டிந்திரனார் வாகனத்தை இப்பொழுதே விட்டிடுவேன் 
இந்தமொழி தப்பேன் எனமொழிந்தான் - அந்தநகர்க் 564 
காரா ளருங்கூடிக் கனகமுடிச் சோழநகர் 
ஏராளர் தம்பால் இயம்பினர்காண் - சீராளர் 

565 
அந்த மொழிகேட்டு அதிற்சிறிது வேளாளர் 
வந்துவழு தியர்கோனை வணங்கிச் - சந்திரகுல 

566 
வள்ளலே தூதரொடு வாகனரை மந்திரியைத் 
தெள்ளு மறையோரைத் தேவர் தம்மைக் - கொள்ளையிட்டு 567 
வெட்டிச் சிறையில் வைத்தார் மேதினியில் வாழ்ந்ததில்லை 
விட்டுவிடீர் கார்மேக விண்ணவனை - அட்டியில்லை 

568 
ஓங்குமழை மாரியிந்த உலகுசெழிக் கப்பொழிவான் 
நாங்களிதற் குப்பிணையென் றேநவிலத் - தீங்கில்லாப் 569 
பாண்டியனார் மேகப் பரியின் தளை விடுத்தான் 
நீண்டகரு மேகம் நெடுவானில் - போந்ததினால் 

570 
அகமகிழ்ந்து சோழன் அம்புவியில் இந்திரனார் 
மகதநகர் மண்டலமென் றேவகுத்துச் - செகதலத்தில் 571 
ஏருக் கொழுமுனையால் எவ்வுயிர்க்கும் ஊணளித்த 
காரைக்காத் தாரென்று கழறினராம்- பாரில் 

572 


பலவகை வேளாளர் 


ஐந்துவகைக் காராளர் அம்புவியில் வந்தார்கள் 
விந்தின் வழி யின்னம் வெகு வேளாளர் - தந்த 


573 


563. பிறர்பிணை- அயலார் ஜமீன் . 
566 வழுதியர்கோன்- பாண்டியன் . 
568 . கார்மேக விண்ணவன் - மேகம் , இருபெயரொட்டுப் பண்புத் 

தொகை . 
569. பிணை - ஜாமீன் . 
570 . மேகப்பரி - மேகமாகிய வாகனம் ; தளை - விலங்கு . 
571. மகதமண்டலம் - கார்காத்த வேளாளர்க்குரிய சோழகாட்டுப் 

பகுதி . செங்கமா மேற்கு வடக்குக தி சேயாறு , பொங்குகடல் 
கிழக்குப் பூண்முலையாய் - சங்கமூர் , வெள்ளாறு தெற்கு 
விளங்கு மகதையருக் குள்ளான நாடென் றுரை " பரத நூல் . 


-48 . 


மதியினாற் கீர்த்தியால் மாலாற் புசபலத்தால் 
விதியால் நடக்கையால் வெவ்வேறாய்ப் - பதியாலுஞ் 

574 
சேரன் துளுவன் செகத்தி லடைத்தலையன் 
நீருணிவே ளாளனொடு நீள்கொடிக்காற் --- காராளர் 

575 
பவள மலையானும் பச்சை மலையானுங் 
தவழ்பாலை வேளாளர் தம்முடனே-- தவழும்வணிக் 

576 
காட்டுவே ளாளர்பள்ளிக் காராளர் நீரூற்று 
நாட்டுவே ளாளனொடு நாப்பகுலன் - வேட்டைசெலும் 

577 
உடும்பறைவே ளாளரென் றுலகுதனில் இப்படியே 
திடம்படுகங் காகுலருஞ் சென்மித்து - இடும்பணிதி 

578 
யாபரணஞ் சேலையுடை யாசாரஞ் செய்தொழிலுஞ் 
சோபனமுஞ் சீர்முறைமை சொன்மொழியும் - பூபதியிற் 

57 ) 
கோத்திர முங்குலமுங் கொண்டு கொடுப்பதுவும் 
சாத்திரமும் வெவ்வேறாய்த் தங்கடங்கட் - கேற்றபடி 580 
தேசந்தோ றும்பாஷை திண்புவியில் வேறுரைத்து 
நேச முடனிருந்தார் நீணிலத்தில் - ஆசையினால் 

581 
மாநிலத்தி லேபிறந்த மானிடர்க்குந் தேவருக்கும் 
யானை முதலெறும்பீ ராமுயிர்க்குங் - கானிற் 

582 
கனிகாய் கிழங்கிலையுங் கண்டுசெய்து நன்றாய் 
இனிதாய் அமுதுலகுக் கீந்தனர்காண் - மனிதப் 

583 
இடும்பன் வேளாளரைப் புகழ்ந்து குமரன் முன்பு 

அழைத்துச் செல்லுதல் 
பிறப்பில் அவதரித்த பெரியோரே யுங்களிட 
சிறப்பல்லால் வேறுண்டோ செகதலத்தில் - மறைப்பொருளும் 584 
சாத்திரபு ராணமொடு சகலகலை யும்மேழிச் 
சூத்திரத்தி னாலே துலங்குவது - கோத்திரமும் 

585 
நற்குலமு மேல்கீழும் ராசர் நெறிமுறைமைப் 
பொற்கிரீடம் சூடிப் புரப்பதுவும் - விற்பனரும் 

586 
நல்லோர்கள் என்பதுவும் ராச்சியத்தில் எத்தொழிலும் 
எல்லாங் கொழுமுனையி னாலிலங்கும் - வல்லமைசேர் 


587 


578. உடும்பறை வேளாளர் - அவிநாசி வட்டத்தில் உள்ளனர் . 


-49 


588 


கங்கையருள் புத்திரரே காராள மன்னவரே 
உங்கள் துயரை ஒழித்துவிடீர்- செங்கைவடி 
வேலவர்பால் இந்தமொழி விண்ணப்பம் செய்வமெனக் 
கோல முடியிடும்பன் கூட்டிச்சென் - றால்யமாஞ் 


589 


வேளாளர்கள் சென்னிமலை யாண்டவரைத் துதித்துக் 

குறையிரத்தல் 


சென்னிமலை மீதிருக்கும் செவ்வேள் கொலுவதனிற் 
கின்னரருந் தும்புருவர் கெந்தருவர் - வன்னமுயர் 

590 
சந்திரருஞ் சூரியருந் தாரகையும் வானவரும் 
இந்திரனோ டெல்லவரும் ஏவல்செய்ய - முந்துமறை 

591 
வேதம் துதிக்க விநாயகன்மால் தென்கயிலை 
நாதன் மனமகிழ்ந்து நன்றெனவே - பூதலத்திற் 

592 
சிங்கா சனத்திருந்த சென்னி மலைக்குமரர் 
பங்கயப்பா தத்தைப் பணிந்தெழுந்து.-- எங்களிட 

593 
வேந்தாகு காசிலம்பா வேலா புலவா 
காந்தனெனுங் கார்த்திகையாய் கங்கைமைந்தா வாய்ந்தரத்னச் ( ) 
சிங்கா சனத்திருந்த சென்னி மலைக்குமரா 
சங்கார சாமியெனும் சாட்சியே - பொங்கமுதக் 

595 
காங்கயனே செவ்வேளே கடம்பா சரவணத்தில் 
ஆங்குழந்தை யாயுதித்த ஆறுமுகா - வேங்கைமரா 

596 
வள்ளிதெய் வானை மகிழ்நனெனும் மான்மருகா 
தெள்ளிமயி லேறிவரும் சேவகனே - வெள்ளிமலை 

597 
அரனார் அருள் முருகா அடியேங்கள் உன் பதத்தை 
ஒருநாள் மறப்பதில்லை உத்தமனே- இருபோதுங் 

598 
காராள ரைப்புவியிற் காத்துப் பவிசுதவித் 
தாருமுடி மன்னரிவர் தாமெனவே - பாருலகிற் 

599 
களிகூர வாழ்ந்துதவுங் கமல பதத்திருத்தி 
அழியாப் பதத்தை அருளுமெனத் தொழுதவுடன் 

600 


591 . 


தாரகை - நட்சத்திரம் . 
வாழ்ந்து- வா.ழச்செய்து 


600 . 


பூமியருள் புத்திரற்குப் பொல்லாதா ராயிருந்து 

-50- 
முகமலர்ந் தேகனிவாய் மொழி பகர்ந்து யாதினுக்குஞ் 
செகமதனில் அஞ்சாமை செப்புமென்றார் - குகனுடனே 

601 
இடும்பன்வே ளாளர்மனத் திடுக்கணெல் லாமொழியக் 
கடம்பனெனும் சென்னிமலைக் கடவுளுங்கேட் - டிடம் பெரிய 602 

சென்னிமலையாண்டவர் வேளாளருக்கு 

அபயமளித்து அருள் செய்தல் 
நேமியா சாண்டிருந்த நீசர்களைக் - காமச் 

803 
சுரதமதத் தால்வசை சொல்லுங் கபடர்களை 
வீரதமொடு நோன்பு விலக்கினரைச் - சரதமொடு 

604 
நன்றி மறந்தோரை நாட்டிலில் லாவரியை 
உண்டு செய்த பாதகரை உலகுதனில் - கொன்றிடவே 

605 
செங்கைவடி வேல்விடுத்துச் செகதலத்தில் துர்ச்சனரை 
அங்கம் பிளந்து அறுத்தெறிந்தார் - இங்கிதமாய் 

606 
நமனாருங் கண்களிக்க நாட்டிலுள்ள துர்ச்சனரை 
எமனாருங் கொண்டுசென்று ஏகிடவே- குமரவேள் 

607 
காரா ளரைநோக்கிக் காசினியில் உங்கள் துயர் 
தீரப் பகைஞர் சிரமறுத்தே : / ம் -- பாரதனில் 

608 
நீதி நெறியும் நேயம் உபாயமுயர் 
சாதி மரபதுவும் சகலகலை - வேதமுடன் 

609 
ஆய்ந்து தவப் பேறுடனே அம்புவியி லேநீங்கள் 
வாழ்ந்தரசை யாளுமென வரங்கொடுத்தார் - பூந்துறையில் 

610 
விடைபெற்று வேளாளர் மேதினியிற் றங்களிட 
கொடிபெற்ற நாட தனிற் குடியிருந்தார் - அடைவே 

611 


601. அஞ்சாமை - அபயம் . 
603. நேமி -- பூமி . 
604. சரதம் - சத்தியம் . 
608. பூந்துறை: - கொங்கு 24 நாடுகளில் தலைமையானது . 

தலைநகர் பூந்துறை . இது ஈரோட்டிலிருந்து காங்கயம் செல் 
லும் வழியில் எழு மைலில் உள்ளது. 


இதன் 


-51 


வேளாளர் நல்வாழ்வு 


612 


613 


614 


சுத்தமே கமுமெழுந்து சமுத்திரத்து நீர் முகந்து 
இத்தலம் வானம் இருள் பரந்து - சத்தியென 
மின்னி யிடியிடித்து மேதினியிற் காலிறங்கி 
கன்னீர் மழைபொழியு நாடெல்லாம் - துன்னும் 
பள்ளம் படுகுழியும் பக்கமடு வாவிகுளம் 
வெள்ளம் பெருத்தாறு மேவியே - மெள்ள 
ஓடிவந்து காராள ருலகத்துள் ளோ.களித் 
தாடியணை வாய்க்கால் அதுதேக்கி - நாடதனிற் 
கதிர்விளைவு தன்னுடனே கனிகாய் கிழங்கிலையும் 
விதவிதமா யுண்டு செய்தே மேதினியில் - அதிவிதமாய்ச் 
சேங்குவளை மாலையுடன் செகமோ கனவிருதும் 
துங்கரண மேழித் துவசமுடன் --சிங்கடால் 
ஆடுங் கடைமணியை அசையாம லேநிறுத்தி 
பாடு தனைப்புரந்தார் நானிலத்தில் - தேடரிய 


615 


616 


617 


618 


நூற்பயன் 


619 


தாண்ணூற்றி யேழுபுகழ் தொல்புவியி லேபடைத்து 
இந்நிலத்தில் வாழ்ந்தார்கள் இக்கதையைப் - பன்னுதமிழ் 
பாடிப் படித்தோரும் பரிவுடனே கேட்டோரும் 
தாடி மனதிலிதை நத்தினரும் - தேடியே 
ஏட்டில் எழுதினரும் இந்திரனிந் திராணியைப்போல் 
நாட்டில் இருந்து நன்மை நணுகுவரே ! 


620 


621 


612 சத்தியென - முருகனுடைய வேல்போல . 
613. மன்னர் மன்னவன் மண்டமர் கடந்தொள் வேலின் மின்னி 

- நைடதம் . 
618. புரந்தார் - பாதுகாத்தார் . 


-52 . 


வாழி 


காழியெனும் பிராட்டி கருத்தில் வாழி 

கயிலாச நாதருமை கருணை வாழி 


கோழியெனுங் கொடிபடைத்த குமாரர் பாகம் 

குமரிவள்ளி தெய்வானை . கூடி வாழி 
வாழிமயில் வேலுடனே வளரும் சென்னி 

மலையிடும்பன் கமலபத மனதில் வாழி 
மேழிவள மானகதை சொன்னோர் வாழி 

வேளாளர் புவியதனில் விளங்கி வாழி ! 


தெண்டிரை யாழி சூழுஞ் 

செகதலம் தன்னிலுள்ள 


தண்டமிழ்ப் புலவோர் வாழி 

சதுர்மறை வேதம் வாழி 


மண்டலத் தரசர் வாழி 

மாநிலம் தன்னில் எங்கும் 


கொண்டன்மும் மாரி பெய்து 

குவலயம் செழிக்க வாழி ! 


காழி 


காளி , திருவிருந்தைப் பிராட்டி . 

அச்சகம், ஈரோடு . 


நூல் கிடைக்குமிடங்கள் : 


( 1 ) வித்துவான் ஆ . இராமசாமி , 

தமிழாசிரியர் , 

55 , ஈங்கூர் ரோடு , சென்னிமலை . 


( 2 ) வித்துவான் வே . ரா . தெய்வசிகாமணிக்கவுண்டர் , 

வேலம்பாளையம் , 
எழுமாத்தூர் ( போஸ்டு ) ஈரோடு ( வழி ) 


( 3 ) 


இளங்கோ புத்தகசாலை , 

6 , முத்துரங்க முதலியார் வீதி , ஈரோடு , 


தட்டின் அச்சகம் , ஈரோடு. 


